Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


திருவருட்பா 
இராமலிங்க அடிகள்‌ (வள்ளலார்‌) அருளியது 
ஆறாம்‌ திருமுறை 
முதற பகுதி பாடல்கள்‌ (3267 -3871) 


tiruvarutpA of rAmalinga aTikaL 
tirumuRai -VI part I (verses 3267 - 3871) 
(in tamil script, TSCII format) 


Etext in Tamil Script - TSCII format 
Etext preparation (inaimathi format) Mr. Sivakumar of Singapore <www.vallalar.org> 
Proof-eading: Mr. P.K. Ilango, Erode, Tamilnadu, India 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file is based on InaimathiTSC font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 
© Project Madurai 2002 


ம ம்‌ வட்டில்‌ ல மல த 


ட்‌ 


ம்‌ மு மெ ம2 மெம்‌ மெம்‌ 
ே2 020222 02 2 2 2 2 
2௮: 12.௦௦ ௮ ம கு 


— வம்‌ பம்‌ பம்‌ பம்‌ அ பம்‌ பம ௮ பய 
oA ASD 


திரு அருட்பிரகாச வள்ளலார்‌ 
இயற்றி அருளிய திருஅருட்பா 


ஆறாம்‌ திருமுறை 
முதற்‌ பகுதி பாடல்கள்‌ (3267 -3871) 

பரசிவ வணக்கம்‌ 3 
திருச்சிற்றம்பலத்‌ தெய்வமணிமாலை 13 
ஆற்றாமை 10 
பிறப்பவம்‌ பொறாது பேதுறல்‌ 10 
மாயைவலிக்‌ கழுங்கல்‌ 10 
முறையீடு 10 
அடியார்‌ பேறு 20 
ஆன்ம விசாரத்‌ தழுங்கல்‌ 10 
அவா அறுத்தல்‌ [3 
தற்‌ சுதந்தரம்‌ இன்மை 10 
அத்துவித ஆனந்த அனுபவ இடையீடு 10 
பிள்ளைச்‌ சிறு விண்ணப்பம்‌ 24 
பிள்ளைப்‌ பெரு விண்ணப்பம்‌ 133 
மாயையின்‌ விளக்கம்‌ 10 
அபயத்‌ திறன்‌ 28 
ஆற்றமாட்டாமை 10 
வாதனைக்‌ கழிவு 20 
அபயம்‌ இடுதல்‌ 10 
பிறிவாற்றாமை 10 
இறை பொறுப்பியம்பல்‌ 10 
கைம்மாறின்மை 10 
நடராபதி மாலை 34 
சற்குருமணி மாலை 2 
தற்போத இழப்பு 10 
திருமுன்‌ விண்ணப்பம்‌ 10 
இனித்த வாழ்வருள்‌ எனல்‌ 10 
திருவருள்‌ விழைதல்‌ 20 
திருக்கதவந்‌ திறத்தல்‌ 10 
சிற்சபை விளக்கம்‌ 10 
திருவருட்‌ பேறு 10 
உண்மை கூறல்‌ 10 
பிரியேன்‌ என்றல்‌ 11 
சிவ தரிசனம்‌ 11 
அனுபோக நிலயம்‌ 10 
சிவயோக நிலை 10 
பெற்ற பேற்றினை வியத்தல்‌ 10 
அழிவுறா அருள்வடிவப்‌ பேறு 10 
பேரருள்‌ வாய்மையை வியத்தல்‌ 10 


3267 - 3269 
3270 - 3282 
3283 - 3292 
3293 - 3302 
3303 - 3312 
3313 - 3322 
3323 - 3342 
3343 - 3352 
3353 - 3365 
3366 - 3375 
3376 - 3385 
3386 - 3409 
3410 - 3542 
3543 - 3552 
3553 - 3580 
3581 - 3590 
3591 - 3610 
3611 - 3620 
3621 - 3630 
3631 - 3640 
3641 - 3650 
3651 - 3684 
3685 - 3709 
3710 - 3719 
3720 - 3729 
2720 37/39 
3740 - 3759 
3760 - 3769 
3770 - 3779 
3780 - 3789 
3790 - 3799 
3800 - 3810 
3811 - 3821 
3822 - 3831 
3832 - 3641 
3842 - 3851 
3852 - 3801 
3862 - 3671 


அடிக்குறிப்புகளில்‌ காணப்படும்‌ பதிப்பாசிரியர்களின்‌ பெயர்ச்‌ சுருக்கங்களின்‌ விரிவு 


1. தொ.வே --- தொழுவூர்‌ வேலாயுத முதலியார்‌ 

2. ஆ.பா --- ஆ.பாலகிருஷ்ண பிள்ளை 

3. ச.மு.க --- ச.மு.கந்தசாமி பிள்ளை 

4. பி.இரா --- பிருங்கிமாநகரம்‌ இராமசாமி முதலியார்‌ 
5. பொ.சு --- பொன்னேரி சுந்தரம்‌ பிள்ளை 


திருச்சிற்றம்பலம்‌ 


1. பரசிவ வணக்கம்‌ 
குறள்வெண்பா 
திருச்சிற்றம்பலம்‌ 


3267 
எல்லாம்‌ செயல்கூடும்‌ என்‌ஆணை அம்பலத்தே 
எல்லாம்வல்‌ லான்தனையே ஏத்து. 197 


197. எல்லாம்வல்‌ லான்தாளை ஏத்து - முதற்பதிப்பு, பொ. சு. பதிப்பு. 
எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 


3268 
திருவிளங்கச்‌ சிவயோக சித்திஎலாம்‌ விளங்கச்‌ 
சிவஞான நிலைவிளங்கச்‌ சிவானுபவம்‌ விளங்கத்‌ 
தெருவிளங்கு திருத்தில்லைத்‌ திருச்சிற்றம்‌ பலத்தே 
திருக்கூத்து விளங்கஒளி சிறந்ததிரு விளக்கே 
உருவிளங்க உயிர்விளங்க உணர்ச்சியது விளங்க 
உலகமெலாம்‌ விளங்கஅருள்‌ உதவுபெருந்‌ தாயாம்‌ 
மருவிளங்கு குழல்வல்லி மகிழ்ந்தொருபால்‌ விளங்க 
வயங்குமணிப்‌ பொதுவிளங்க வளர்ந்தசிவக்‌ கொழுந்தே. 198 


198. 2500 ஆம்‌ பாடலின்‌ உத்தரவடிவம்‌. 
எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 


3269 

அன்பெனும்‌ பிடியுள்‌ அகப்படும்‌ மலையே 
அன்பெனும்‌ குடில்புகும்‌ அரசே 

அன்பெனும்‌ வலைக்குட்‌ படுபரம்‌ பொருளே 
அன்பெனும்‌ கரத்தமர்‌ அமுதே 

அன்பெனும்‌ கடத்துள்‌ அடங்கிடும்‌ கடலே 
அன்பெனும்‌ உயிர்‌ஒளிர்‌ அறிவே 

அன்பெனும்‌ அணுவுள்‌ ளமைந்தபே ரொளியே 
அன்புரு வாம்பர சிவமே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


2. திருச்சிற்றம்பலத்‌ தெய்வமணிமாலை 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3270 
அகரநிலை விளங்குசத்தர்‌ அனைவருக்கும்‌ அவர்பால்‌ 
அமர்ந்தசத்தி மாரவர்கள்‌ அனைவருக்கும்‌ அவரால்‌ 
பகரவரும்‌ அண்டவகை அனைத்தினுக்கும்‌ பிண்டப்‌ 
பகுதிகள்‌அங்‌ கனைத்தினுக்கும்‌ பதங்கள்‌அனைத்‌ தினுக்கும்‌ 
இகரமுறும்‌ உயிர்‌எவைக்கும்‌ கருவிகள்‌அங்‌ கெவைக்கும்‌ 
எப்பொருட்கும்‌ அனுபவங்கள்‌ எவைக்கும்முத்தி எவைக்கும்‌ 
சிகரமுதல்‌ சித்திவகை எவைக்கும்‌ஒளி வழங்கும்‌ 
திருச்சிற்றம்‌ பலந்தனிலே தெய்வம்‌ஒன்றே கண்டீர்‌. 


3271 
வண்ணமிகு பூதவெளி பகுதிவெளி முதலா 
வகுக்குமடி வெளிகளெலாம்‌ வயங்குவெளி யாகி 
எண்ணமுறு மாமவுன வெளியாகி அதன்மேல்‌ 
இசைத்தபர வெளியாகி இயல்‌ உபய வெளியாய்‌ 
அண்ணுறுசிற்‌ பரவெளியாய்த்‌ தற்பரமாம்‌ வெளியாய்‌ 
அமர்ந்தபெரு வெளியாகி அருளின்ப வெளியாய்த்‌ 
திண்ணமுறும்‌ தனி இயற்கை உண்மைவெளி யான 
திருச்சிற்றம்‌ பலந்தனிலே தெய்வம்‌ஒன்றே கண்டீர்‌. 


22.72 

சார்பூத விளக்கமொடூ பகுதிகளின்‌ விளக்கம்‌ 
தத்துவங்கள்‌ விளக்கமெலாந்‌ தருவிளக்க மாகி 

நேராதி விளக்கமதாய்ப்‌ பரைவிளக்க மாகி 
நிலைத்தபரா பரைவிளக்க மாகிஅகம்‌ புறமும்‌ 

பேராசை விளக்கமதாய்ச்‌ சுத்தவிளக்‌ கமதாய்ப்‌ 
பெருவிளக்க மாகிஎலாம்‌ பெற்றவிளக்‌ கமதாய்ச்‌ 

சீராட விளங்குகின்ற இயற்கைவிளக்‌ கமதாம்‌ 
திருச்சிற்றம்‌ பலந்தனிலே தெய்வம்‌ஒன்றே கண்டீர்‌. 


3273 

இடம்பெறும்‌ இந்‌ திரியஇன்பம்‌ கரண இன்பம்‌ உலக 
இன்பம்‌உயிர்‌ இன்பம்முதல்‌ எய்தும்‌ இன்ப மாகித்‌ 

தடம்பெறும்‌ஓர்‌ ஆன்மஇன்பம்‌ தனித்தஅறி வின்பம்‌ 
சத்தியப்பே ரின்பம்முத்தி இன்பமுமாய்‌ அதன்மேல்‌ 

நடம்பெறுமெய்ப்‌ பொருள்‌ இன்பம்‌ நிரதிசய இன்பம்‌ 
ஞானசித்திப்‌ பெரும்போக நாட்டரசின்‌ பமுமாய்த்‌ 

திடம்பெறஓங்‌ கியஇயற்கைத்‌ தனி இன்ப மயமாம்‌ 
திருச்சிற்றம்‌ பலந்தனிலே தெய்வம்‌ஒன்றே கண்டீர்‌. 


3274 

எல்லாந்தான்‌ உடையதுவாய்‌ எல்லாம்வல்‌ லதுவாய்‌ 
எல்லாந்தான்‌ ஆனதுவாய்‌ எல்லாந்தான்‌ அலதாய்ச்‌ 

சொல்லாலும்‌ பொருளாலும்‌ தோன்றும்‌அறி வாலும்‌ 
துணிந்தளக்க முடியாதாய்த்‌ துரியவெளி கடந்த 

வல்லாளர்‌ அனுபவத்தே அதுஅதுவாய்‌ அவரும்‌ 
மதித்திடுங்கால்‌ அரியதுவாய்ப்‌ பெரியதுவாய்‌ அணுவும்‌ 

செல்லாத நிலைகளினும்‌ செல்லுவதாய்‌ விளங்கும்‌ 
திருச்சிற்றம்‌ பலந்தனிலே தெய்வம்‌ஒன்றே கண்டீர்‌. 


3275 
அயர்வறுபே ரறிவாகி அவ்வறிவுக்‌ கறிவாய்‌ 
அறிவறிவுள்‌ அறிவாய்‌ஆங்‌ கதனுள்ளோர்‌ அறிவாய்‌ 
மயர்வறும்‌ஓர்‌ இயற்கைஉண்மைத்‌ தனிஅறிவாய்ச்‌ செயற்கை 
மன்னும்‌அறி வனைத்தினுக்கும்‌ வயங்கியதா ரகமாய்த்‌ 
துயரறுதா ரகமுதலாய்‌ அம்முதற்கோர்‌ முதலாய்த்‌ 
துரியநிலை கடந்ததன்‌ மேல்‌ சுத்தசிவ நிலையாய்‌ 
உயர்வுறுசிற்‌ றம்பலத்தே எல்லாந்தா மாகி 
ஓங்குகின்ற தனிக்கடவுள்‌ ஒருவர்உண்டே கண்டீர்‌. 


3276 
அண்டம்‌எலாம்‌ பிண்டம்‌எலாம்‌ உயிர்கள்‌எலாம்‌ பொருள்கள்‌ 
ஆன௭லாம்‌ இடங்கள்‌எலாம்‌ நீக்கமற நிறைந்தே 
கொண்டஎலாங்‌ கொண்டஎலாம்‌ கொண்டுகொண்டு மேலும்‌ 
கொள்வதற்கே இடங்கொடுத்துக்‌ கொண்டூசலிப்‌ பின்றிக்‌ 
கண்டமெலாங்‌ கடந்துநின்றே அகண்டமதாய்‌ அதுவும்‌ 
கடந்தவெளி யாய்‌அதுவும்‌ கடந்ததனி வெளியாம்‌ 
ஒண்தகுசிற்‌ றம்பலத்தே எல்லாம்வல்‌ லவராய்‌ 
ஓங்குகின்ற தனிக்கடவுள்‌ ஒருவர்உண்டே கண்டீர்‌. 


3277 

பாரொடுநீர்‌ கனல்காற்றா காயம்‌எனும்‌ பூதப்‌ 
பகுதிமுதல்‌ பகர்நாதப்‌ பகுதிவரை யான 

ஏர்பெறுதத்‌ துவஉருவாய்த்‌ தத்துவகா ரணமாய்‌ 
இயம்பியகா ரணமுதலாய்க்‌ காரணத்தின்‌ முடிவாய்‌ 

நேருறும்‌அம்‌ முடிவனைத்தும்‌ நிகழ்ந்திடூபூ ரணமாய்‌ 
நித்தியமாய்ச்‌ சத்தியமாய்‌ நிற்குணசிற்‌ குணமாய்‌ 

ஓர்தருசன்‌ மாத்திரமாம்‌ திருச்சிற்றம்‌ பலத்தே 
ஓங்குகின்ற தனிக்கடவுள்‌ ஒருவர்உண்டே கண்டீர்‌. 


3278 

இரவிமதி உடுக்கள்முதல்‌ கலைகள்‌எலாம்‌ தம்மோர்‌ 
இலேசமதாய்‌ எண்கடந்தே இலங்கியபிண்‌ டாண்டம்‌ 

பரவுமற்றைப்‌ பொருள்கள்‌உயிர்த்‌ திரள்கள்முதல்‌ எல்லாம்‌ 
பகர்‌அகத்தும்‌ புறத்தும்‌அகப்‌ புறத்துடன்‌ அப்‌ புறத்தும்‌ 

விரவிஎங்கும்‌ நீக்கமற விளங்கி அந்த மாதி 


விளம்பரிய பேரொளியாய்‌ அவ்வொளிப்பே ரொளியாய்‌ 
உரவுறுசின்‌ மாத்திரமாம்‌ திருச்சிற்றம்‌ பலத்தே 
ஓங்குகின்ற தனிக்கடவுள்‌ ஒருவர்உண்டே கண்டீர்‌. 


3279 
ஆற்றுவிட யானந்தம்‌ தத்துவா ந்தம்‌ 
அணியோகா அந்தம்மதிப்‌ பருஞானா அந்தம்‌ 
பேற்றுறும்‌ஆன்‌ மானந்தம்‌ பரமானந்‌ தஞ்சேர்‌ 
பிரமானந்‌ தம்சாந்தப்‌ பேரானந்‌ தத்தோ 
டேற்றிடும்‌ஏ கானந்தம்‌ அத்துவிதா னந்தம்‌ 
இயன்றசச்சி தானந்தம்‌ சுத்தசிவா னந்த 
ஊற்றமதாம்‌ சமரசஆ னந்தசபை தனிலே 
ஓங்குகின்ற தனிக்கடவுள்‌ ஒருவர்உண்டே கண்டீர்‌. 


3280 

வகுத்தஉயிர்‌ முதற்பலவாம்‌ பொருள்களுக்கும்‌ வடிவம்‌ 
வண்ணநல முதற்பலவாங்‌ குணங்களுக்கும்‌ புகுதல்‌ 

புகுத்தலுறல்‌ முதற்பலவாம்‌ செயல்களுக்கும்‌ தாமே 
புகல்கரணம்‌ உபகரணம்‌ கருவிஉப கருவி 

மிகுந்தஉறுப்‌ பதிகரணம்‌ காரணம்பல்‌ காலம்‌ 
விதித்திடுமற்‌ றவைமுழுதும்‌ ஆகி அல்லார்‌ ஆகி 

உகப்புறும்‌ஓர்‌ சுத்தசிவா னந்தசபை தனிலே 
ஓங்குகின்ற தனிக்கடவுள்‌ ஒருவர்உண்டே கண்டீர்‌. 


3281 
இயற்கையிலே பாசங்கள்‌ ஒன்றும்‌ இலார்‌ குணங்கள்‌ 
ஏதுமிலார்‌ தத்துவங்கள்‌ ஏதுமிலார்‌ மற்றோர்‌ 
செயற்கைஇல்லார்‌ பிறப்பில்லார்‌ இறப்பில்லார்‌ யாதும்‌ 
திரிபில்லார்‌ களங்கம்‌ இல்லார்‌ தீமைஒன்றும்‌ இல்லார்‌ 
வியப்புறவேண்‌ டூதல்‌இல்லார்‌ வேண்டாமை இல்லார்‌ 
மெய்யேமெய்‌ ஆகிஎங்கும்‌ விளங்கி இன்ப மயமாய்‌ 
உயத்தரும்‌ஓர்‌ சுத்தசிவா னந்தசபை தனிலே 
ஓங்குகின்ற தனிக்கடவுள்‌ ஒருவர்உண்டே கண்டீர்‌. 


3282 

ஒன்றும்‌அலார்‌ இரண்டூம்‌அலார்‌ ஒன்றிரண்டும்‌ ஆனார்‌ 
உருவும்‌அலார்‌ அருவும்‌அலார்‌ உருஅருவும்‌ ஆனார்‌ 

அன்றும்‌உளார்‌ இன்றும்‌உளார்‌ என்றும்‌உளார்‌ தமக்கோர்‌ 
ஆதியிலார்‌ அந்தமிலார்‌ அரும்பெருஞ்சோ தியினார்‌ 

என்றுகனல்‌ மதிஅகத்தும்‌ புறத்தும்விளங்‌ கிடுவார்‌ 
யாவும்‌இலார்‌ யாவும்‌உளார்‌ யாவும்‌அலார்‌ யாவும்‌ 

ஒன்றுறுதாம்‌ ஆகிநின்றார்‌ திருச்சிற்றம்‌ பலத்தே 
ஓங்குகின்ற தனிக்கடவுள்‌ ஒருவர்உண்டே கண்டீர்‌. 


திருச்சிற்றம்பலம்‌ 


10 


11 


12 


13 


3. ஆற்றாமை 
எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3283 

எழுவினும்‌ வலிய மனத்தினேன்‌ மலஞ்சார்‌ 
ஈயினும்‌ நாயினும்‌ இழிந்தேன்‌ 

புழுவினும்‌ சிறியேன்பொய்விழைந்‌ துழல்வேன்‌ 
புன்மையேன்‌ புலைத்தொழிற்கடையேன்‌ 

வழுவினும்‌ பெரியேன்‌ மடத்தினும்‌ பெரியேன்‌ 
மாண்பிலா வஞ்சக நெஞ்சக்‌ 

குழுவினும்‌ பெரியேன்‌ அம்பலக்‌ கூத்தன்‌ 
குறிப்பினுக்‌ கென்கட வேனே. 


3284 

கற்றமே லவர்தம்‌ உறவினைக்‌ கருதேன்‌ 
கலகர்தம்‌ உறவினிற்‌ களித்தேன்‌ 

உற்றமே தகவோர்‌ உவட்டூுற இருந்தேன்‌ 
உலகியற்‌ போகமே உவந்தேன்‌ 

செற்றமே விழையும்‌ சிறுநெறி பிடித்தேன்‌ 
தெய்வம்‌ஒன்‌ றெனும்‌அறி வறியேன்‌ 

குற்றமே உடையேன்‌ அம்பலக்‌ கூத்தன்‌ 
குறிப்பினுக்‌ கென்கட வேனே. 


3285 

கடுமையேன்‌ வஞ்சக்‌ கருத்தினேன்‌ பொல்லாக்‌ 
கண்மனக்‌ குரங்கனேன்‌ கடையேன்‌ 

நெடுமைஆண்‌ பனைபோல்‌ நின்றவெற்‌ றுடம்பேன்‌ 
நீசனேன்‌ பாசமே உடையேன்‌ 

நடுமைஒன்‌ றறியேன்‌ கெடுமையிற்‌ கிளைத்த 
நச்சுமா மரம்‌எனக்கிளைத்தேன்‌ 

கொடுமையே குறித்தேன்‌ அம்பலக்‌ கூத்தன்‌ 
குறிப்பினுக்‌ கென்கட வேனே. 


3286 

நிலத்திலும்பணத்தும்‌ நீள்விழிமடவார்‌ 
நெருக்கிலும்பெருக்கிய நினைப்பேன்‌ 

புலத்திலும்‌ புரைசேர்‌ பொறியிலும்‌ மனத்தைப்‌ 
போக்கிவீண்‌ போதுபோக்‌ குறுவேன்‌ 

நலத்தில்‌ஓர்‌ அணுவும்‌ நண்ணிலேன்‌ கடைய 
நாயினுங்‌ கடையனேன்‌ நவையேன்‌ 

குலத்திலும்‌ கொடியேன்‌ அம்பலக்‌ கூத்தன்‌ 
குறிப்பினுக்‌ கென்கட வேனே. 


3287 

செடிமுடிந்‌ தலையும்மனத்தினேன்‌ துன்பச்‌ 
செல்லினால்‌அரிப்புண்டசிறியேன்‌ 

அடிமுடி அறியும்‌ ஆசைசற்‌ றறியேன்‌ 
அறிந்தவர்‌ தங்களை அடையேன்‌ 

படிமுடி வழித்துக்‌ கடி கொளும்‌ கடையர்‌ 
பணத்திலும்‌ கொடியனேன்‌ வஞ்சக்‌ 

கொடிமுடிந்‌ திடுவேன்‌ அம்பலக்‌ கூத்தன்‌ 
குறிப்பினுக்‌ கென்கட வேனே. 


3288 

அரங்கினிற்‌ படைகொண்‌ டூயிர்க்கொலை புரியும்‌ 
அறக்கடை யவரினுங்‌ கடையேன்‌ 

இரங்கில்‌ஓர்‌ சிறிதும்‌ இரக்கம்‌உற்‌ றறியேன்‌ 
இயலுறு நாசியுட்‌ கிளைத்த 

சிரங்கினிற்‌ கொடியேன்‌ சிவநெறி பிடியேன்‌ 
சிறுநெறிச்‌ சழக்கையே சிலுகுக்‌ 

குரங்கெனப்‌ பிடித்தேன்‌ அம்பலக்‌ கூத்தன்‌ 
குறிப்பினுக்‌ கென்கட வேனே. 


3289 

வாட்டமே உடையார்‌ தங்களைக்‌ காணின்‌ 
மனஞ்சிறிதிரக்கமுற்‌ றறியேன்‌ 

கோட்டமே உடையேன்‌ கொலையனேன்‌ புலையேன்‌ 
கூற்றினும்‌ கொடியனேன்‌ மாயை 

ஆட்டமே புரிந்தேன்‌ அறத்தொழில்‌ புரியேன்‌ 
அச்சமும்‌ அவலமும்‌ இயற்றும்‌ 

கூட்டமே விழைந்தேன்‌ அம்பலக்‌ கூத்தன்‌ 
குறிப்பினுக்‌ கென்கட வேனே. 


3290 

கலைத்தொழில்‌ அறியேன்‌ கள்உணுங்‌ கொடியேன்‌ 
கறிக்குழல்‌ நாயினும்‌ கடையேன்‌ 

விலைத்தொழில்‌ உடையேன்‌ மெய்‌எலாம்‌ வாயாய்‌ 
விளம்புறும்‌ வீணனேன்‌ அசுத்தப்‌ 

புலைத்தொழில்‌ புரிவேன்‌ பொய்யனேன்‌ சீற்றம்‌ 
பொங்கிய மனத்தினேன்‌ பொல்லாக்‌ 

கொலைத்தொழில்‌ புரிவேன்‌ அம்பலக்‌ கூத்தன்‌ 
குறிப்பினுக்‌ கென்கட வேனே. 


3291 

பணமிலார்க்‌ கிடுக்கண்‌ புரிந்துணுஞ்‌ சோற்றுப்‌ 
பணம்பறித்‌ துழல்கின்ற படிறேன்‌ 

எணமிலா தடுத்தார்க்‌ குறுபெருந்தீமை 
இயற்றுவேன்‌ எட்டியே அனையேன்‌ 

மணமிலா மலரிற்‌ பூத்தனன்‌ இருகால்‌ 


மாடெனத்‌ திரிந்துழல்‌ கின்றேன்‌ 
குணமிலாக்‌ கொடியேன்‌ அம்பலக்‌ கூத்தன்‌ 
குறிப்பினுக்‌ கென்கட வேனே. 


3292 

கடியரில்‌ கடியேன்‌ கடையரில்‌ கடையேன்‌ 
கள்வரில்‌ கள்வனேன்‌ காமப்‌ 

பொடியரில்‌ பொடியேன்‌ புலையரில்‌ புலையேன்‌ 
பொய்யரில்‌ பொய்யனேன்‌ பொல்லாச்‌ 

செடியரில்‌ செடியேன்‌ சினத்தரில்‌ சினத்தேன்‌ 
தீயரில்‌ தீயனேன்‌ பாபக்‌ 

கொடியரில்‌ கொடியேன்‌ அம்பலக்‌ கூத்தன்‌ 
குறிப்பினுக்‌ கென்கட வேனே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


4. பிறப்பவம்‌ பொறாது பேதுறல்‌ 


எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
3293 
குலத்திடையும்‌ கொடியன்‌ஒரு குடித்தனத்தும்‌ கொடியேன்‌ 
குறிகளிலும்‌ கொடியன்‌அன்றிக்‌ குணங்களிலும்‌ கொடியேன்‌ 
மலத்திடையே புழுத்தசிறு புழுக்களிலும்‌ கடையேன்‌ 
வன்மனத்துப்‌ பெரும்பாவி வஞ்சநெஞ்சப்‌ புலையேன்‌ 
நலத்திடைஓர்‌ அணுஅளவும்‌ நண்ணுகிலேன்‌ பொல்லா 
நாய்க்குநகை தோன்றநின்றேன்‌ பேய்க்கும்மிக இழிந்தேன்‌ 
நிலத்திடைநான்‌ ஏன்பிறந்தேன்‌ நின்கருத்தை அறியேன்‌ 
நிர்க்குணனே நடராஜ நிபுணமணி விளக்கே. 


3294 
விளக்கறியா இருட்டறையில்‌ கவிழ்ந்துகிடந்‌ தழுது 
விம்முகின்ற குழவியினும்‌ மிகப்பெரிதும்‌ சிறியேன்‌ 
அளக்கறியாத்‌ துயர்க்கடலில்‌ விழுந்துநெடுங்‌ காலம்‌ 
அலைந்தலைந்து மெலிந்ததுரும்‌ பதனின்மிகத்‌ துரும்பேன்‌ 
கிளக்கறியாக்‌ கொடுமைஎலாம்‌ கிளைத்தபழு மரத்தேன்‌ 
கெடுமதியேன்‌ கடுமையினேன்‌ கிறிபேசும்‌ வெறியேன்‌ 
களக்கறியாப்‌ புவியிடைநான்‌ ஏன்பிறந்தேன்‌ அந்தோ 
கருணைநடத்‌ தரசேநின்‌ கருத்தைஅறி யேனே. 


3295 
அறியாத பொறியவர்க்கும்‌ இழிந்ததொழி லவர்க்கும்‌ 
அதிகரித்துத்‌ துன்மார்க்கத்‌ தரசுசெயுங்‌ கொடியேன்‌ 
குறியாத கொடும்பாவச்‌ சுமைசுமக்கும்‌ திறத்தேன்‌ 
கொல்லாமை என்பதைகர்‌ குறிப்பாலும்‌ குறியேன்‌ 
செறியாத மனக்கடையேன்‌ தீமையெலாம்‌ உடையேன்‌ 
சினத்தாலும்‌ மதத்தாலும்‌ செறிந்தபுதல்‌ அனையேன்‌ 
எறியாத புவியிடைநான்‌ ஏன்பிறந்தேன்‌ உன்றன்‌ 
இதயமறி யேன்மன்றில்‌ இனித்தநடத்‌ திறையே. 


3296 
இனித்தபழச்‌ சாறுவிடூத்‌ திழித்தமலங்‌ கொளும்‌ஓர்‌ 
இழிவிலங்கில்‌ இழிந்துநின்றேன்‌ இரக்கம்‌ஒன்றும்‌ இல்லேன்‌ 
அனித்தநெறி யிடைத்தொடர்ந்து மனித்தஉடம்‌ பெடுத்த 
அறக்கடையர்‌ தமக்கெல்லாம்‌ அறக்கடையன்‌ ஆனேன்‌ 
பனித்தமனக்‌ குரங்காட்டிப்‌ பலிக்குழலும்‌ கொடியேன்‌ 
பாதகமும்‌ சூதகமும்‌ பயின்றபெறும்‌ படிறேன்‌ 
தனித்தகடுங்‌ குணத்தேன்நான்‌ ஏன்பிறந்தேன்‌ நினது 
தனிக்கருத்தை அறிந்திலேன்‌ சபைக்கேற்றும்‌ ஒளியே. 


3297 


ஏறுகின்றேம்‌ எனமதித்தே இறங்குகின்ற கடையேன்‌ 
ஏதமெலாம்‌ நிறைமனத்தேன்‌ இரக்கமிலாப்‌ புலையேன்‌ 
சீறுகின்ற புலியனையேன்‌ சிறுதொழிலே புரிவேன்‌ 
செய்வகைஒன்‌ றறியாத சிறியரினும்‌ சிறியேன்‌ 
மாறுகின்ற குணப்பேதை மதியதனால்‌ இழிந்தேன்‌ 
வஞ்சம்‌எலாம்‌ குடிகொண்ட வாழ்க்கைமிக உடையேன்‌ 
வீறுகின்ற உலகிடைநான்‌ ஏன்பிறந்தேன்‌ நினது 
மெய்க்கருத்தை அறிந்திலேன்‌ விளங்குநடத்‌ தரசே. 


3298 


அரசர்‌எலாம்‌ மதித்திடப்பே ராசையிலே அரசோ 
டால்‌எனவே மிகக்கிளைத்தேன்‌ அருளறியாக்‌ கடையேன்‌ 
புரசமரம்‌ போற்பருத்தேன்‌ எட்டிஎனத்‌ தழைத்தேன்‌ 
புங்கெனவும்‌ புளிஎனவும்‌ மங்கிஉதிர்‌ கின்றேன்‌ 
பரசும்வகை தெரிந்துகொளேன்‌ தெரிந்தாரைப்‌ பணியேன்‌ 
பசைஅறியாக்‌ கருங்கல்மனப்‌ பாவிகளிற்‌ சிறந்தேன்‌ 
விரசுநிலத்‌ தேன்பிறந்தேன்‌ நின்கருத்தை அறியேன்‌ 
வியக்குமணி மன்றோங்கி விளங்குபரம்‌ பொருளே. 


3299 


பொருளறியேன்‌ பொருளறிந்தார்‌ போன்றுநடித்‌ திங்கே 
பொங்கிவழிந்‌ துடைகின்றேன்‌ பொய்யகத்தேன்‌ புலையேன்‌ 
மருளறியாத்‌ திருவாளர்‌ உளங்கயக்கத்‌ திரிவேன்‌ 
வையுண்டும்‌ உழவுதவா மாடெனவே தடித்தேன்‌ 
வெருளறியாக்‌ கொடுமனத்தேன்‌ விழற்கிறைத்துக்‌ களிப்பேன்‌ 
வீணர்களில்‌ தலைநின்றேன்‌ விலக்கனைத்தும்‌ புரிவேன்‌ 
தெருளறியேன்‌ உலகிடைநான்‌ ஏன்பிறந்தேன்‌ நினது 
திருவுளத்தை அறிந்திலேன்‌ தெய்வநடந்‌ தவனே. 


3300 


தவம்புரியேன்‌ தவம்புரிந்தார்‌ தமைப்போல நடித்துத்‌ 
தருக்குகின்றேன்‌ உணர்ச்சியிலாச்‌ சடம்போல இருந்தேன்‌ 
பவம்புரிவேன்‌ கமரினிடைப்‌ பால்கவிழ்க்கும்‌ கடையேன்‌ 
பயனறியா வஞ்சமனப்‌ பாறைசுமந்‌ துழல்வேன்‌ 
அவம்புரிவேன்‌ அறிவறியேன்‌ அன்பறியேன்‌ அன்பால்‌ 
ஐயாநின்‌ அடியடைந்தார்க்‌ கணுத்துணையும்‌ உதவேன்‌ 
நவம்புரியும்‌ உலகிடைநான்‌ ஏன்பிறந்தேன்‌ நினது 
நல்லதிரு வுளம்‌அறியேன்‌ ஞானநடத்‌ திறையே. 
3301 
இறைஅளவும்‌ அறிவொழுக்கத்‌ திச்சையிலேன்‌ நரகில்‌ 
இருந்துழன்று வாடூகின்றோர்‌ எல்லார்க்கும்‌ இழிந்தேன்‌ 
பொறைஅளவோ நன்மைஎலாம்‌ போக்கில்விட்டுத்‌ தீமை 


புரிகின்றேன்‌ எரிகின்ற புதுநெருப்பிற்‌ கொடியேன்‌ 
நிறைஅளவோ முறைஅளவோ நிலைஅளவுந்‌ தவிர்ந்த 


நெடூஞ்சால நெஞ்சகத்தேன்‌ நீலவிடம்‌ போல்வேன்‌ 
கறையளவா உலகிடைநான்‌ ஏன்பிறந்தேன்‌ நினது 
கருத்தறியேன்‌ கருணைநடங்‌ காட்டுகின்ற குருவே. 


3302 
காட்டுகின்ற உவர்க்கடல்போல்‌ கலைகளிலும்‌ செல்வக்‌ 
களிப்பினிலும்‌ சிறந்துமிகக்‌ களித்துநிறை கின்றேன்‌ 
நீட்டுகின்ற ஆபத்தில்‌ ஒருசிறிதும்‌ உதவேன்‌ 
நெடுந்தூரம்‌ ஆழ்ந்துதவாப்‌ படுங்கிணறு போல்வேன்‌ 
ஆட்டுகின்ற அருட்பெருமை ஒருசிறிதும்‌ தெரியேன்‌ 
அச்சமிலேன்‌ நாணமிலேன்‌ அடக்கம்‌ஒன்றும்‌ இல்லேன்‌ 
கூட்டுகின்ற உலகிடைநான்‌ ஏன்பிறந்தேன்‌ நினது 
குறிப்பறியேன்‌ மன்றில்நடங்‌ குலவுகுல மணியே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


5. மாயைவலிக்‌ கழுங்கல்‌ 


எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
3303 
தாவு மான்‌எனக்‌ குதித்துக்கொண் டோடித்‌ 
தைய லார்முலைத்‌ தடம்படூங்‌ கடையேன்‌ 
கூவு காக்கைக்குச்‌ சோற்றில்‌ஓர்‌ பொருக்கும்‌ 
கொடுக்க நேர்ந்திடாக்‌ கொடியரில்‌ கொடியேன்‌ 
ஓவு றாதுழல்‌ ஈஎனப்‌ பலகால்‌ 
ஓடி ஓடியே தேடுறும்‌ தொழிலேன்‌ 
சாவு றாவகைக்‌ கென்செயக்‌ கடவேன்‌ 
தந்‌ைத யேஎனைத்‌ தாங்கிக்கொண் டருளே. 


3304 


போக மாதியை விழைந்தனன்‌ வீணில்‌ 

பொழுது போக்கிடும்‌ இழுதையேன்‌ அழியாத்‌ 
தேக மாதியைப்‌ பெறமுயன்‌ றறியேன்‌ 

சிரங்கு நெஞ்சகக்‌ குரங்கொடூம்‌ உழல்வேன்‌ 
காக மாதிகள்‌ அருந்தஓர்‌ பொருக்கும்‌ 

காட்ட நேர்ந்திடாக்‌ கடையரில்‌ கடையேன்‌ 
ஆக மாதிசொல்‌ அறிவறி வேனோ 

அப்ப னேனை ஆண்டுகொண்‌ டருளே. 


3305 

விழியைத்‌ தூர்க்கின்ற வஞ்சரை விழைந்தேன்‌ 
விருந்தி லேடண வருந்திஓர்‌ வயிற்றுக்‌ 

குழியைத்‌ தூர்க்கின்ற கொடியரில்‌ கொடியேன்‌ 
கோப வெய்யனேன்‌ பாபமே பயின்றேன்‌ 

வழியைத்‌ தூர்ப்பவர்க்‌ குளவுரைத்‌ திடுவேன்‌ 
மாய மேபுரி பேயரில்‌ பெரியேன்‌ 

பழியைத்‌ தூர்ப்பதற்‌ கென்செயக்‌ கடவேன்‌ 
பரம னேஎனைப்‌ பரிந்துகொண் டருளே. 


3306 
மதத்தி லேபி மானங்கொண்‌ டூழல்வேன்‌ 

வாட்ட மேசெயும்‌ கூட்டத்தில்‌ பயில்வேன்‌ 
இதத்தி லேஒரு வார்த்தையும்‌ புகலேன்‌ 

ஈயும்‌ மொய்த்திடற்‌ கிசைவுறா துண்பேன்‌ 
குதத்தி லே. இழி மலத்தினுங்‌ கடையேன்‌ 

கோடை வெய்யலின்‌ கொடுமையிற்‌ கொடியேன்‌ 
சிதத்தி லேஉறற்‌ கென்செயக்‌ கடவேன்‌ 

தெய்வ மேஎனைச்‌ சேர்த்துக்கொண்‌ டருளே. 


3307 
கொடிய வெம்புலிக்‌ குணத்தினேன்‌ உதவாக்‌ 
கூவம்‌ நேர்ந்துளேன்‌ பாவமே பயின்றேன்‌ 
கடிய நெஞ்சினேன்‌ குங்குமம்‌ சுமந்த 
கழுதை யேன்‌அவப்‌ பொழுதையே கழிப்பேன்‌ 
விடியு முன்னரே எழுந்திடா துறங்கும்‌ 
வேட னேன்முழு மூடரில்‌ பெரியேன்‌ 
அடிய னாவதற்‌ கென்செயக்‌ கடவேன்‌ 
அப்ப னேனை ஆண்டுகொண்‌ டருளே. 


3308 
தூங்கு கின்றதே சுகம்‌என அறிந்தேன்‌ 
சோற தேபெறும்‌ பேறதென்‌ றுணர்ந்தேன்‌ 
ஏங்கு கின்றதே தொழிலெனப்‌ பிடித்தேன்‌ 
இரக்கின்‌ றோர்களே என்னினும்‌ அவர்பால்‌ 
வாங்கு கின்றதே பொருள்‌என வலித்தேன்‌ 
வஞ்ச நெஞ்சினால்‌ பஞ்செனப்‌ பறந்தேன்‌ 
ஓங்கு கின்றதற்‌ கென்செயக்‌ கடவேன்‌ 
உடைய வாஎனை உவந்துகொண்ட ௬ளே. 


3309 
வருத்த நேர்பெரும்‌ பாரமே சுமந்து 
வாடும்‌ ஓர்பொதி மாடென உழன்றேன்‌ 
பருத்த ஊனொடு மலம்‌உணத்‌ திரியும்‌ 
பன்றி போன்றுளேன்‌ நன்றியொன்‌ றறியேன்‌ 
கருத்தி லாதயல்‌ குரைத்தலுப்‌ படைந்த 
கடைய நாயினிற்‌ கடையனேன்‌ அருட்குப்‌ 
பொருத்தன்‌ ஆவதற்‌ கென்செயக்‌ கடவேன்‌ 
புண்ணி யாஎனைப்‌ புரிந்துகொண்‌ டருளே. 


3310 
துருக்க லோகொடுங்‌ கருங்கலோ வயிரச்‌ 
சூழ்க லோஎனக்‌ காழ்கொளும்‌ மனத்தேன்‌ 
தருக்கல்‌ ஆணவக்‌ கருக்கலோ டூழல்வேன்‌ 
சந்தை நாயெனப்‌ பந்தமுற்‌ றலைவேன்‌ 
திருக்கெ லாம்பெறு வெருக்கெனப்‌ 199 புகுவேன்‌ 
தீய னேன்பெரும்‌ பேயனேன்‌ உளந்தான்‌ 
உருக்கல்‌ ஆகுதற்‌ கென்செயக்‌ கடவேன்‌ 
உடைய வாஎனை உவந்துகொண்‌் டருளே. 


199. வெருக்கு - பூனை. ககரமெய்‌ விரிக்கும்‌ வழி விரித்தல்‌. முதற்பதிப்பு. 


3211 

கான மேஉழல்‌ விலங்கினிற்‌ கடையேன்‌ 
காம மாதிகள்‌ களைகணிற்‌ பிடித்தேன்‌ 

மான மேலிடச்‌ சாதியே மதமே 


வாழ்க்கை யேஎன வாரிக்கொண்‌ டலைந்தேன்‌ 
ஈன மேபொருள்‌ எனக்களித்‌ திருந்தேன்‌ 

இரக்கம்‌ என்பதோர்‌ எட்டுணை அறியேன்‌ 
ஞான மேவுதற்‌ கென்செயக்‌ கடவேன்‌ 

நாய காஎனை நயந்துகொண்‌் டருளே. 


3312 
இருளை யேஒளி எனமதித்‌ திருந்தேன்‌ 
இச்சை யேபெரு விச்சைஎன்‌ றலந்தேன்‌ 
மருளை யேதரு மனக்குரங்‌ கோடும்‌ 
வனமெ லாஞ்சுழன்‌ றினம்‌எனத்‌ திரிந்தேன்‌ 
பொருளை நாடுநற்‌ புந்திசெய்‌ தறியேன்‌ 
பொதுவி லேநடம்‌ புரிகின்றோய்‌ உன்றன்‌ 
அருளை மேவுதற்‌ கென்செயக்‌ கடவேன்‌ 
அப்ப னேனை ஆண்டுகொண்‌ டருளே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


10 


6. முறையீடு 


திருச்சிற்றம்பலம்‌ 
3313 
மருந்தறியேன்‌ மணிஅறியேன்‌ மந்திரம்‌ஒன்‌ றறியேன்‌ 
மதிஅறியேன்‌ விதிஅறியேன்‌ வாழ்க்கைநிலை அறியேன்‌ 
திருந்தறியேன்‌ திருவருளின்‌ செயலறியேன்‌ அறந்தான்‌ 
செய்தறியேன்‌ மனமடங்கும்‌ திறத்தினில்‌ஓர்‌ இடத்தே 
இருந்தறியேன்‌ அறிந்தோரை ஏத்திடவும்‌ அறியேன்‌ 
எந்தைபிரான்‌ மணிமன்றம்‌ எய்தஅறி வேனோ 
இருந்ததிசை சொலஅறியேன்‌ எங்ஙனம்நான்‌ புகுவேன்‌ 


யார்க்குரைப்பேன்‌ என்னசெய்வேன்‌ ஏதும்‌அறிந்‌ திலனே. 


3314 
அகங்காரக்‌ கொடுங்கிழங்கை அகழ்ந்தெறிய அறியேன்‌ 
அறிவறிந்த அந்தணர்பால்‌ செறியும்நெறி அறியேன்‌ 
நகங்கானம்‌ உறுதவர்போல்‌ நலம்புரிந்தும்‌ அறியேன்‌ 
நச்சுமரக்‌ கனிபோல இச்சைகனிந்‌ துழல்வேன்‌ 
மகங்காணும்‌ புலவரெலாம்‌ வந்துதொழ நடிக்கும்‌ 
மணிமன்றந்‌ தனைஅடையும்‌ வழியும்‌அறி வேனோ 
இகங்காணத்‌ திரிகின்றேன்‌ எங்ஙனம்நான்‌ புகுவேன்‌ 
யார்க்குரைப்பேன்‌ என்னசெய்வேன்‌ ஏதும்‌அறிந்‌ திலனே. 


3315 
கற்குமுறை கற்றறியேன்‌ கற்பனகற்‌ றறிந்த 

கருத்தர்திருக்‌ கூட்டத்தில்‌ களித்திருக்க அறியேன்‌ 
நிற்குநிலை நின்றறியேன்‌ நின்றாரின்‌ நடித்தேன்‌ 

நெடுங்காமப்‌ பெருங்கடலை நீந்தும்வகை அறியேன்‌ 
சிற்குணமா மணிமன்றில்‌ திருநடனம்‌ புரியும்‌ 

திருவடிஎன்‌ சென்னிமிசைச்‌ சேர்க்கஅறி வேனோ 
இற்குணஞ்செய்‌ துழல்கின்றேன்‌ எங்ஙனம்நான்‌ புகுவேன்‌ 

யார்க்குரைப்பேன்‌ என்னசெய்வேன்‌ ஏதும்‌அறிந்‌ திலனே. 


3316 
தேகமுறு பூதநிலைத்‌ திறம்சிறிதும்‌ அறியேன்‌ 
சித்தாந்த நிலைஅறியேன்‌ சித்தநிலைஅறியேன்‌ 
யோகமுறு நிலைசிறிதும்‌ உணர்ந்தறி யேன்‌ சிறியேன்‌ 
உலகநடை யிடைக்கிடந்தே உழைப்பாரில்‌ கடையேன்‌ 
ஆகமுறு திருநீற்றின்‌ ஒளிவிளங்க அசைந்தே 
அம்பலத்தில்‌ ஆடுகின்ற அடியைஅறி வேனோ 
ஏகஅனு பவம்‌அறியேன்‌ எங்ஙனம்நான்‌ புகுவேன்‌ 
யார்க்குரைப்பேன்‌ என்னசெய்வேன்‌ ஏதும்‌அறிந்‌ திலனே. 


௮17 


எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 


வேதாந்த நிலைநாடி விரைந்துமுயன்‌ றறியேன்‌ 

மெய்வகையும்‌ கைவகையும்‌ செய்வகையும்‌ அறியேன்‌ 
நாதாந்தத்‌ திருவீதி நடந்திடூதற்‌ கறியேன்‌ 

நான்‌ஆர்‌என்‌ றறியேன்‌எங்‌ கோன்‌ஆர்‌என்‌ றறியேன்‌ 
போதாந்தத்‌ திருநாடு புகஅறியேன்‌ ஞான 

பூரணா காயம்‌எனும்‌ பொதுவைஅறி வேனோ 
ஏதாந்தீ யேன்சரிதம்‌ எங்ஙனம்நான்‌ புகுவேன்‌ 


யார்க்குரைப்பேன்‌ என்னசெய்வேன்‌ ஏதும்‌அறிந்‌ திலனே. 


3318 
கலைமுடிவு கண்டறியேன்‌ கரணமெலாம்‌ அடக்கும்‌ 
கதிஅறியேன்‌ கதிஅறிந்த கருத்தர்களை அறியேன்‌ 
கொலைபுலைகள்‌ விடுத்தறி யேன்‌ கோபமறுத்‌ தறியேன்‌ 
கொடுங்காமக்‌ கடல்கடக்கும்‌ குறிப்பறியேன்‌ குணமாம்‌ 
மலைமிசைநின்‌ நிடஅறியேன்‌ ஞானநடம்‌ புரியும்‌ 
மணிமன்றந்‌ தனைஅடையும்‌ வழியும்‌அறி வேனோ 
இலைஎனும்பொய்‌ உலகினிடை எங்ஙனம்நான்‌ புகுவேன்‌ 
யார்க்குரைப்பேன்‌ என்னசெய்வேன்‌ ஏதும்‌அறிந்‌ திலனே. 


3319 

சாதிமதம்‌ சமயம்‌எனும்‌ சங்கடம்விட்‌ டறியேன்‌ 
சாத்திரச்சே றாடுகின்ற சஞ்சலம்விட்‌ டறியேன்‌ 

ஆதிஅந்த நிலையறியேன்‌ அலைஅறியாக்‌ கடல்போல்‌ 
ஆனந்தப்‌ பெரும்போகத்‌ தமர்ந்திடவும்‌ அறியேன்‌ 

நீதிநெறி நடந்தறியேன்‌ சோதிமணிப்‌ பொதுவில்‌ 


நிருத்தமிடும்‌ ஒருத்தர்திருக்‌ கருத்தைஅறி வேனோ 
ஏதிலர்சார்‌ உலகினிடை எங்ஙனம்நான்‌ புகுவேன்‌ 


யார்க்குரைப்பேன்‌ என்னசெய்வேன்‌ ஏதும்‌அறிந்‌ திலனே. 


3320 
சாகாத தலைஅறியேன்‌ வேகாத காலின்‌ 

தரம்‌அறியேன்‌ போகாத தண்ணீரை அறியேன்‌ 
ஆகாய நிலைஅறியேன்‌ மாகாய நிலையும்‌ 

அறியேன்மெய்ந்‌ நெறிதனைஓர்‌ அணுஅளவும்‌ அறியேன்‌ 
மாகாத லுடையபெருந்‌ திருவாளர்‌ வழுத்தும்‌ 

மணிமன்றந்‌ தனைஅடையும்‌ வழியும்‌அறி வேனோ 
ஏகாய200 உலகினிடை எங்ஙனம்நான்‌ புகுவேன்‌ 


யார்க்குரைப்பேன்‌ என்னசெய்வேன்‌ ஏதும்‌அறிந்‌ திலனே. 


200. ஏகம்‌ - முத்தி, ஈறுதொக்கு நின்றது, முதற்பதிப்பு. 


3321 
தத்துவம்‌என்‌ வசமாகத்‌ தான்செலுத்த அறியேன்‌ 
சாகாத கல்விகற்கும்‌ தரஞ்சிறிதும்‌ அறியேன்‌ 
அத்தநிலை சத்தநிலை அறியேன்மெய்‌ அறிவை 
அறியேன்மெய்‌ அறிந்தடங்கும்‌ அறிஞரையும்‌ அறியேன்‌ 


சுத்தசிவ சன்மார்க்கத்‌ திருப்பொதுவி னிடத்தே 
தூயநடம்‌ புரிகின்ற ஞாயமறி வேனோ 

எத்துணையும்‌ குணமறியேன்‌ எங்ஙனம்நான்‌ புகுவேன்‌ 
யார்க்குரைப்பேன்‌ என்னசெய்வேன்‌ ஏதும்‌அறிந்‌ திலனே. 


3322 
வரைஅபர மார்க்கமொடு பரமார்க்கம்‌ அறியேன்‌ 
மரணபயம்‌ தவிர்த்திடுஞ்சன்‌ மார்க்கமதை அறியேன்‌ 
திரையறுதண்‌ கடலறியேன்‌ அக்கடலைக்‌ கடைந்தே 
தெள்ளமுதம்‌ உணவறியேன்‌ சினமடக்க அறியேன்‌ 
உரைஉணர்வு கடந்ததிரு மணிமன்றந்‌ தனிலே 
ஒருமைநடம்‌ புரிகின்றார்‌ பெருமைஅறி வேனோ 
இரையுறுபொய்‌ உலகினிடை எங்ஙனம்நான்‌ புகுவேன்‌ 
யார்க்குரைப்பேன்‌ என்னசெய்வேன்‌ ஏதும்‌அறிந்‌ திலனே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


7. அடியார்‌ பேறு 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3323 

அடியார்‌ வருத்தம்‌ தனைக்கண்டு தரியார்‌ இன்பம்‌ அளித்திடூவார்‌ 
வடியாக்‌ கருணைப்‌ பெருங்கடலார்‌ என்ற பெரியர்‌ வார்த்தைஎலாம்‌ 
நெடியார்க்‌ கரியாய்‌ கொடியேன்‌என்‌ ஒருவன்‌ தனையும்‌ நீக்கியதோ 
கடியாக்‌ கொடூமா பாதகன்முன்‌ கண்ட பரிசுங்‌ கண்டிலனே. 


3324 

பையார்‌ பாம்பு கொடியதெனப்‌ பகர்வார்‌ அதற்கும்‌ பரிந்துமுன்னாள்‌ 
ஐயா கருணை அளித்தனைஎன்‌ அளவில்‌ இன்னும்‌ அளித்திலையே 
மையார்‌ மிடற்றோய்‌ ஆனந்த மன்றில்‌ நடிப்போய்‌ வல்வினையேன்‌ 
நையா நின்றேன்‌ ஐயோநான்‌ பாம்பிற்‌ கொடியன்‌ ஆனேனே. 


322 

பீழை புரிவான்‌ வருந்துகின்ற பேய்க்கும்‌ கருணை பெரிதளிப்பான்‌ 
ஊழை அகற்றும்‌ பெருங்கருணை உடையான்‌ என்பார்‌ உனைஐயோ 
மோழை மனத்தால்‌ குரங்கெறிந்த விளங்கா யாகி மொத்துண்ணும்‌ 
ஏழை அடியேன்‌ வருத்தங்கண்‌ டிருத்தல்‌ அழகோ எங்கோவே. 


3326 

மருணா டூலகில்‌ கொலைபுரிவார்‌ மனமே கரையாக்‌ கல்‌என்று 
பொருணா டியநின்‌ திருவாக்கே புகல அறிந்தேன்‌ என்னளவில்‌ 
கருணா நிதிநின்‌ திருவுளமுங்‌ கல்‌என்‌ றுரைக்க அறிந்திலனே 
இருணா டியஇச்‌ சிறியேனுக்‌ கின்னும்‌ இரங்கா திருந்தாயே. 


3327 

முன்னுங்‌ கொடுமை பலபுரிந்து முடுகிப்‌ பின்னுங்‌ கொடுமைசெய 
உன்னுங்‌ கொடியர்‌ தமக்கும்‌அருள்‌ உதவுங்‌ கருணை உடையானே 
மன்னும்‌ பதமே துணைஎன்று மதித்து வருந்தும்‌ சிறியேனுக்‌ 
கின்னுங்‌ கருணை புரிந்திலைநான்‌ என்ன கொடுமை செய்தேனோ. 


3328 

அங்கே அடியர்‌ தமக்கெல்லாம்‌ அருளார்‌ அமுதம்‌ அளித்தையோ 
இங்கே சிறியேன்‌ ஒருவனுக்கும்‌ இடர்தான்‌ அளிக்க இசைந்தாயேல்‌ 
செங்கேழ்‌ இதழிச்‌ சடைக்கனியே201 சிவமே அடிமைச்‌ சிறுநாயேன்‌ 
எங்கே புகுவேன்‌ என்செய்வேன்‌ எவர்‌என்‌ முகம்பார்த்‌ திடுவாரே. 


201. செங்கேழ்‌ வண்ணத்‌ தனிக்கனியே - முதற்பதிப்பு, பொ. சு; பி. இரா. பாடம்‌. 


3329 
அளியே அன்பர்‌ அன்பேநல்‌ லமுதே சுத்த அறிவான 


வெளியே வெளியில்‌ இன்பநடம்‌ புரியும்‌ அரசே விதிஒன்றும்‌ 
தெளியேன்‌ தீங்கு பிறர்செயினும்‌ தீங்கு நினையாத்‌ திருவுளந்தான்‌ 
எளியேன்‌ அளவில்‌ நினைக்கஒருப்‌ படுமோ கருணை எந்தாயே. 


3320 

தீது நினைக்கும்‌ பாவிகட்கும்‌ செய்தாய்‌ கருணை எனத்தெளிந்து 

வாது நினைக்கும்‌ மனக்கடையேன்‌ மகிழ்வுற்‌ றிருந்தேன்‌ என்னளவில்‌ 

சூது நினைப்பாய்‌ எனில்யார்க்குச்‌ சொல்வேன்‌ யாரைத்‌ துணைகொள்வேன்‌ 
ஏது நினைப்பேன்‌ ஐயோநான்‌ பாவி உடம்பேன்‌ எடுத்தேனே. 


3231 

பொதுவென்‌ றறிந்தும்‌ இரங்காத சிலர்க்கும்‌ கருணை புரிவதன்றிக்‌ 
கதுவென்‌ றழுங்க நினையாநின்‌ கருணை உளந்தான்‌ அறிவென்ப 
திதுவென்‌ றறியா எனைவருத்த எந்த வகையால்‌ துணிந்ததுவோ 
எதுவென்‌ றறிவேன்‌ என்புரிவேன்‌ ஐயோ புழுவில்‌ இழிந்தேனே. 


3332 

வெடிக்கப்‌ பார்த்து நிற்கின்ற வெய்யர்‌ தமையும்‌ வினைத்துயர்கள்‌ 
பிடிக்கப்‌ பார்க்கத்‌ துணியாத பெருமான்‌ நினது திருவுளந்தான்‌ 
நடிக்கப்‌ பார்க்கும்‌ உலகத்தே சிறியேன்‌ மனது நவையாலே 

துடிக்கப்‌ பார்த்திங்‌ கிருந்ததுகாண்‌ ஐயோ இதற்குந்‌ துணிந்ததுவோ. 


3333 

கல்லுங்‌ கனியத்‌ திருநோக்கம்‌ புரியும்‌ கருணைக்‌ கடலேநான்‌ 
அல்லும்‌ பகலுந்‌ திருக்குறிப்பை எதிர்பார்த்‌ திங்கே அயர்கின்றேன்‌ 
கொல்லுங்‌ கொடியார்க்‌ குதவுகின்ற குறும்புத்‌ தேவர்‌ மனம்போலச்‌ 
சொல்லும்‌ இரங்கா வன்மைகற்க எங்கே ஐயோ துணிந்தாயோ. 


3334 

படிமேல்‌ ஆசை பலவைத்துப்‌ பணியும்‌ அவர்க்கும்‌ பரிந்துசுகக்‌ 

கொடிமேல்‌ உறச்செய்‌ தருள்கின்றாய்‌ என்பால்‌ இரக்கங்‌ கொண்டிலையே 
பொடிமேல்‌ அணிநின்‌ அருட்கிதுதான்‌ அழகோ பொதுவில்‌ நடிக்கும்டன்றன்‌ 
அடிமேல்‌ ஆசை அல்லால்வே றாசை ஐயோ அறியேனே. 


3325 

நாயேன்‌ உலகில்‌ அறிவுவந்த நாள்தொட்‌ டிந்த நாள்வரையும்‌ 
ஏயேன்‌ பிறிதி லுன்குறிப்பே எதிர்பார்த்‌ திருந்தேன்‌ என்னுடைய 
தாயே பொதுவில்‌ நடம்புரிஎந்‌ தாயே தயவு தாராயேல்‌ 

மாயேன்‌ ஐயோ எதுகொண்டு வாழ்ந்திங்‌ கிருக்கத்‌ துணிவேனே. 


3336 

நயத்தால்‌ உனது திருவருளை நண்ணாக்‌ கொடியேன்‌ நாய்‌ உடம்பை 
உயத்தான்‌ வையேன்‌ மடித்திடுவேன்‌ மடித்தாற்‌ பின்னர்‌ உலகத்தே 
வயத்தால்‌ எந்த உடம்புறுமோ என்ன வருமோ என்கின்ற 

பயத்தால்‌ ஐயோ இவ்வுடம்பைச்‌ சுமக்கின்‌ றேன்‌எம்‌ பரஞ்சுடரே. 


21 


10 


11 


12 


13 


14 


3337 

இன்ப மடுத்துன்‌ அடியர்‌எலாம்‌ இழியா தேறி யிருக்கின்றார்‌ 
வன்ப ரிடத்தே பலகாற்சென்‌ றவரோ டூறவு வழங்கிஉன்றன்‌ 
அன்பர்‌ உறவை விடுத்துலகில்‌ ஆடிப்‌ பாடி அடுத்தவினைத்‌ 
துன்ப முடுகிச்‌ சுடச்சுடவுஞ்‌ சோறுண்‌ டிருக்கத்‌ துணிந்தேனே. 


3338 

எந்நாள்‌ கருணைத்‌ தனிமுதல்நீ என்பால்‌ இரங்கி அருளுதலோ 
அந்நாள்‌ இந்நாள்‌ இந்நாள்‌என்‌ றெண்ணி எண்ணி அலமந்தேன்‌ 
சென்னாள்‌ களில்‌ஓர்‌ நன்னாளுந்‌ திருநா ளான திலைஐயோ 
முன்னாள்‌ என்னை ஆட்கொண்டாய்‌ என்ன நாணம்‌ முடுகுவதே. 


3339 

எந்த வகைசெய்‌ திடிற்கருணை எந்தாய்‌ நீதான்‌ இரங்குவையோ 
அந்த வகையை நான்‌அறியேன்‌ அறிவிப்‌ பாரும்‌ எனக்கில்லை 

இந்த வகைஇங்‌ கையோநான்‌ இருந்தால்‌ பின்னர்‌ என்செய்வேன்‌ 202 
பந்த வகைஅற்‌ றவர்‌உளத்தே நடிக்கும்‌ உண்மைப்‌ பரம்பொருளே203. 


202. என்செய்கேன்‌ - ச மு க. பதிப்பு. 
203. பரஞ்சுடரே - படிவேறுபாடு. ஆ பா. 


3340 

அடூக்குந்‌ தொண்டர்‌ தமக்கெல்லாம்‌ அருளீந்‌ திங்கே என்னளவில்‌ 
கொடுக்குந்‌ தன்மை தனை௫ஒளித்தால்‌ ஒளிக்கப்‌ படுமோ குணக்குன்றே 
தடுக்குந்‌ தடையும்‌ வேறில்லை தமியேன்‌ தனைஇத்‌ தாழ்வகற்றி 
எடுக்குந்‌ துணையும்‌ பிறிதில்லை ஐயோ இன்னும்‌ இரங்கிலையே. 


3341 

எல்லாம்‌ உடையாய்‌ நின்செயலே எல்லாம்‌ என்றால்‌ என்செயல்கள்‌ 
எல்லாம்‌ நினது செயல்‌அன்றோ என்னே என்னைப்‌ புறந்தள்ளல்‌ 
வல்லாய்‌ என்னைப்‌ புறம்விடூத்தால்‌ புறத்தும்‌ உன்றன்‌ மயம்‌அன்றே 
நல்லார்‌ எங்கும்‌ சிவமயம்‌என்‌ றுரைப்பார்‌ எங்கள்‌ நாயகனே. 

3342 

கூடூங்‌ கருணைத்‌ திருக்குறிப்பை இற்றைப்‌ பொழுதே குறிப்பித்து 
வாடூஞ்‌ சிறியேன்‌ வாட்டம்‌எலாந்‌ தீர்த்து வாழ்வித்‌ திடல்வேண்டும்‌ 
பாடும்‌ புகழோய்‌ நினைஅல்லால்‌ துணைவே றில்லைப்‌ பரவெளியில்‌ 
ஆடூஞ்‌ செல்வத்‌ திருவடிமேல்‌ ஆணை முக்கால்‌ ஆணையதே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


22 


15 


16 


17 


18 


19 


20 


8. ஆன்ம விசாரத்‌ தழுங்கல்‌ 


எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
3343 


போகமே விழைந்தேன்‌ புலைமனச்‌ சிறியேன்‌ 
பூப்பினும்‌ புணர்ந்தவெம்‌ பொறியேன்‌ 
ஏகமே பொருள்‌என்‌ றறிந்திலேன்‌ பொருளின்‌ 
இச்சையால்‌ எருதுநோ வறியாக்‌ 
காகமே எனப்போய்ப்‌ பிறர்தமை வருத்திக்‌ 
களித்த பாதகத்தொழிற்‌ கடையேன்‌ 
மோகமே உடையேன்‌ என்னினும்‌ எந்தாய்‌ 
முனிந்திடேல்‌ காத்தருள்‌ எனையே. 


3344 

பூப்பினும்‌ பலகால்‌ மடந்தையர்‌ தமைப்போய்ப்‌ 
புணர்ந்தவெம்‌ புலையனேன்‌ விடஞ்சார்‌ 

பாப்பினுங்‌ கொடியர்‌ உறவையே விழைந்த 
பள்ளனேன்‌ கள்ளனேன்‌ நெருக்கும்‌ 

ஆப்பினும்‌ வலியேன்‌ அறத்தொழில்‌ புரியேன்‌ 
அன்பினால்‌ அடுத்தவர்‌ கரங்கள்‌ 

கூப்பினுங்‌ கூப்பாக்‌ கொடுங்கையேன்‌ எனினும்‌ 
கோபியேல்‌ காத்தருள்‌ எனையே. 


3345 

விழுத்தலை நெறியை விரும்பிலேன்‌ கரும்பின்‌ 
மிகஇனிக்‌ கின்றநின்‌ புகழ்கள்‌ 

வழுத்தலை அறியேன்‌ மக்களே மனையே 
வாழ்க்கையே துணைஎன மதித்துக்‌ 

கொழுத்தலை மனத்துப்‌ புழுத்தலைப்‌ புலையேன்‌ 
கொக்கனேன்‌ செக்கினைப்‌ பலகால்‌ 

இழுத்தலை எருதேன்‌ உழத்தலே உடையேன்‌ 
என்னினும்‌ காத்தருள்‌ எனையே. 


3346 


புலைவிலைக்‌ கடையில்‌ தலைகுனித்‌ தலைந்து 
பொறுக்கிய சுணங்கனேன்‌ புரத்தில்‌ 

தலைவிலை பிடித்துக்‌ கடைவிலை படித்த 
தயவிலாச்‌ சழக்கனேன்‌ சழக்கர்‌ 

உலைவிலை எனவே வியக்கவெந்‌ தொழிலில்‌ 
உழன்றுழன்‌ றழன்றதோர்‌ உளத்தேன்‌ 

இலைவிலை எனக்கென்‌ றகங்கரித்‌ திருந்தேன்‌ 
என்னினும்‌ காத்தருள்‌ எனையே. 


23 


3347 


கொட்டிலை அடையாப்‌ பட்டிமா டனையேன்‌ 
கொட்டைகள்‌ பரப்பிமேல்‌ வனைந்த 
கட்டிலை விரும்பி அடிக்கடி படுத்த 
கடையனேன்‌ கங்குலும்‌ பகலும்‌ 
அட்டிலை அடுத்த பூளையேன்‌ உணவை 
அறவுண்டூ குப்பைமேற்‌ போட்ட 
நெட்டிலை அனையேன்‌ என்னினும்‌ வேறு 
நினைத்திடேல்‌ காத்தருள்‌ எனையே. 


3348 

நேரிழை யவர்தம்‌ புணர்முலை நெருக்கில்‌ 
நெருக்கிய மனத்தினேன்‌ வீணில்‌ 

போரிழை வெறியர்‌ புகழ்பெறு வெறியேன்‌ 
புனைகலை இலர்க்கொரு கலையில்‌ 

ஓரிழை எனினும்‌ கொடுத்திலேன்‌ நீள 
உடூத்துடுத்‌ தூர்தொறுந்‌ திரிந்தேன்‌ 

ஏரிழை விழைந்து பூண்டூளங்‌ களித்தேன்‌ 
என்னினும்‌ காத்தருள்எனையே. 


3349 

அளத்திலே படிந்த துரும்பினும்‌ கடையேன்‌ 
அசடனேன்‌ அறிவிலேன்‌உலகில்‌ 

குளத்திலே குளிப்பார்‌ குளிக்கவெஞ்‌ சிறுநீர்க்‌ 
குழியிலே குளித்தவெங்‌ கொடியேன்‌ 

வளத்திலே பொசித்துத்‌ தளத்திலே படுக்க 
மனங்கொண்ட சிறியேனன்‌ மாயைக்‌ 

களத்திலே பயின்ற உளத்திலே பெரியன்‌ 
என்னினும்‌ காத்தருள்‌ எனையே. 


3350 

தொழுதெலாம்‌ வல்ல கடவுளே நின்னைத்‌ 
துதித்திலேன்‌ தூய்மைஒன்‌ றறியேன்‌ 

கழுதெலாம்‌ அனையேன்‌ இழுதெலாம்‌ உணவில்‌ 
கலந்துணக்‌ கருதிய கருத்தேன்‌ 

பழுதெலாம்‌ புரிந்து பொழுதெலாம்‌ கழித்த 
பாவியேன்‌ தீமைகள்‌ சிறிதும்‌ 

எழுதலாம்‌ படித்தன்‌ றெனமிக உடையேன்‌ 
என்னினும்‌ காத்தருள்‌ எனையே. 


3351 

வட்டியே பெருக்கிக்‌ கொட்டியே ஏழை 
மனைகவர்‌ கருத்தினேன்‌ ஓட்டைச்‌ 

சட்டியே எனினும்‌ பிறர்கொளத்‌ தரியேன்‌ 
தயவிலேன்‌ சூதெலாம்‌ அடைத்த 

பெட்டியே நிகர்த்த மனத்தினேன்‌ உலகில்‌ 


பெரியவர்‌ மனம்வெறுக்‌ கச்செய்‌ 
எட்டியே மண்ணாங்‌ கட்டியே அனையேன்‌ 
என்னினும்‌ காத்தருள்‌ எனையே. 


2322 

உடுத்திலேம்‌ சிறிதும்‌ உண்டிலேம்‌ எனவந்‌ 
தோதிய வறிஞருக்‌ கேதும்‌ 

கொடுத்திலேன்‌ கொடுக்கும்‌ குறிப்பிலேன்‌ உலகில்‌ 
குணம்பெரி துடையநல்‌ லோரை 

அடூத்திலேன்‌ அடுத்தற்‌ காசையும்‌ இல்லேன்‌ 
அவனிமேல்‌ நல்லவன்‌ எனப்பேர்‌ 

எடுத்திலேன்‌ எனினும்‌ தெய்வமே துணைஎன்‌ 
றிருக்கின்றேன்‌ காத்தருள்‌ எனையே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


25 


10 


9. அவா அறுத்தல்‌ 


எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3353 
தாலவாழ்க்‌ கையிலே சார்ந்தவர்‌ எல்லாம்‌ 
தக்கமுப்‌ போதினும்‌ தனித்தே 
சீலமார்‌ பூசைக்‌ கடன்முடிக்‌ கின்றார்‌ 
சிறியனேன்‌ தவஞ்செய்வான்‌ போலே 
ஞாலமே லவர்க்குக்‌ காட்டிநான்‌ தனித்தே 
நவிலும்‌ இந்‌ நாய்வயிற்‌ றினுக்கே 
காலையா தியமுப்‌ போதினும்‌ சோற்றுக்‌ 
கடன்முடித்‌ திருந்தனன்‌ எந்தாய்‌. 
3354 
சோற்றிலே விருப்பஞ்‌ சூழ்ந்திடில்‌ ஒருவன்‌ 
துன்னுநல்‌ தவம்‌எலாஞ்‌ சுருங்கி 
ஆற்றிலே கரைத்த புளிஎனப்‌ போம்‌என்‌ 
றறிஞர்கள்‌ உரைத்திடல்‌ சிறிதும்‌ 
போற்றிலேன்‌ உன்னைப்‌ போற்றிலேன்‌ சுவையில்‌ 
பொருந்திய காரசா ரஞ்சேர்‌ 
சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை 
தங்கினேன்‌ என்செய்வேன்‌ எந்தாய்‌. 


லட 
விருப்பிலேன்‌ போலக்‌ காட்டினேன்‌ அன்றி 
விளைவிலா தூண்எலாம்‌ மறுத்த 
கருப்பிலே எனினும்‌ கஞ்சியா திகளைக்‌ 
கருத்துவந்‌ துண்ணுதற்‌ கமையேன்‌ 
நெருப்பிலே உருக்கு நெய்யிலே சிறிதும்‌ 
நீரிடாத்‌ தயிரிலே நெகிழ்ந்த 
பருப்பிலே சோற்றுப்‌ பொருப்பிலே ஆசை 
பற்றினேன்‌ என்செய்வேன்‌ எந்தாய்‌. 
3356 
உறியிலே தயிரைத்‌ திருடிடண்‌ டனன்‌என்‌ 
றொருவனை உரைப்பதோர்‌ வியப்போ 
குறியிலே அமைத்த உணவெலாம்‌ திருடிக்‌ 
கொண்டுபோய்‌ உண்டனன்‌ பருப்புக்‌ 
கறியிலே பொரித்த கறியிலே கூட்டுக்‌ 
கறியிலே கலந்தபே ராசை 
வெறியிலே உனையும்‌ மறந்தனன்‌ வயிறு 
வீங்கிட உண்டனன்‌ எந்தாய்‌. 


26 


335.1 

கீரையே விரும்பேன்‌ பருப்பொடு கலந்த 
கீரையே விரும்பினேன்‌ வெறுந்தண்‌ 

நீரையே விரும்பேன்‌ தெங்கிளங்‌ காயின்‌ 
நீரையே விரும்பினேன்‌ உணவில்‌ 

ஆரையே எனக்கு நிகர்‌எனப்‌ புகல்வேன்‌ 
அய்யகோ அடிச்சிறு நாயேன்‌ 

பேரையே உரைக்கில்‌ தவம்‌எலாம்‌ ஓட்டம்‌ 
பிடிக்குமே என்செய்வேன்‌ எந்தாய்‌. 


3358 

பாலிலே கலந்த சோறெனில்‌ விரைந்தே 
பத்தியால்‌ ஒருபெரு வயிற்றுச்‌ 

சாலிலே அடைக்கத்‌ தடைபடேன்‌ வாழை 
தகுபலா மாமுதற்‌ பழத்தின்‌ 

தோலிலே எனினும்‌ கிள்ளிஓர்‌ சிறிதும்‌ 
சூழ்ந்தவர்க்‌ கீந்திடத்‌ துணியேன்‌ 

வாலிலேன்‌ இருக்கில்‌ வனத்திலே இருக்க 
வாய்ப்புளேன்‌ என்செய்வேன்‌ எந்தாய்‌. 


3359 

உடம்பொரு வயிறாய்ச்‌ சருக்கரை கலந்த 
உண்டியே உண்டனன்‌ பலகால்‌ 

கடம்பெறு புளிச்சோ றுண்டுளே களித்தேன்‌ 
கட்டிநல்‌ தயிரிலே கலந்த 

தடம்பெறு சோற்றில்‌ தருக்கினேன்‌ எலுமிச்‌ 
சம்பழச்‌ சோற்றிலே தடித்தேன்‌ 

திடம்பெறும்‌ மற்றைச்‌ சித்திரச்‌ சோற்றில்‌ 
செருக்கினேன்‌ என்செய்வேன்‌ எந்தாய்‌. 


3360 

மிளகுமேன்‌ மேலும்‌ சேர்த்தபல்‌ உணவில்‌ 
விருப்பெலாம்‌ வைத்தனன்‌ உதவாச்‌ 

சுளகினும்‌ கடையேன்‌ பருப்பிலே அமைத்த 
துவையலே சுவர்க்கம்‌என்‌ றுண்டேன்‌ 

இளகிலா மனத்தேன்‌ இனியபச்‌ சடிசில்‌ 
எவற்றிலும்‌ இச்சைவைத்‌ திசைத்தேன்‌ 

குளகுணும்‌ விலங்கின்‌ இலைக்கறிக்‌ காசை 
கொண்டனன்‌ என்செய்வேன்‌ எந்தாய்‌. 

3361 

தண்டூகாய்‌ கிழங்கு பூமுதல்‌ ஒன்றும்‌ 


தவறவிட்‌ டிடுவதற்‌ கமையேன்‌ 
கொண்டுபோய்‌ வயிற்றுக்‌ குழிஎலாம்‌ நிரம்பக்‌ 


கொட்டினேன்‌ குணமிலாக்‌ கொடியேன்‌ 


வண்டுபோல்‌ விரைந்து வயல்‌எலாம்‌ நிரம்ப 


27 


மலங்கொட்ட ஓடிய புலையேன்‌ 
பண்டுபோல்‌ பசித்தூண்‌ வருவழி பார்த்த 
பாவியேன்‌ என்செய்வேன்‌ எந்தாய்‌. 


3362 

வறுத்தலே பொடித்து மலர்த்தலே புரட்டி 
வைத்தலே துவட்டலில்‌ சுவைகள்‌ 

உறுத்தலே முதலா உற்றபல்‌ உணவை 
ஒருமல வயிற்றுப்பை உள்ளே 

துறுத்தலே எனக்குத்‌ தொழில்‌எனத்‌ துணிந்தேன்‌ 
துணிந்தரைக்‌ கணத்தும்வன்‌ பசியைப்‌ 

பொறுத்தலே அறியேன்‌ மலப்புலைக்‌ கூட்டைப்‌ 
பொறுத்தனன்‌ என்செய்வேன்‌ எந்தாய்‌. 


3363 

பருப்பிடி யரிவா லிடிகளா திகளால்‌ 
பண்ணிய பண்ணிகா ரங்கள்‌ 

உருப்பிடி நிரம்ப வரவர எல்லாம்‌ 
ஒருபெரு வயிற்றிலே அடைத்தேன்‌ 

கருப்பிடி உலகின்‌ எருப்பிடி அனைய 
கடையரில்‌ கடையனேன்‌ உதவாத்‌ 

துருப்பிடி இருப்புத்‌ துண்டுபோல்‌ கிடந்து 
தூங்கினேன்‌ என்செய்வேன்‌ எந்தாய்‌. 


3364 

அடிக்கடி நுண்மை விழைந்துபோய்‌ அவைகள்‌ 
அடூக்கிய இடந்தொறும்‌ அலைந்தே 

தடிக்கடி நாய்போல்‌ நுகர்ந்துவாய்‌ சுவைத்துத்‌ 
தவம்புரிந்‌ தான்‌என நடித்தேன்‌ 

பொடிக்கடி நாசித்‌ துளையிலே புகுத்திப்‌ 
பொங்கினேன்‌ அய்யகோ எனது 

முடிக்கடி புனைய முயன்றிலேன்‌ அறிவில்‌ 
மூடனேன்‌ என்செய்வேன்‌ எந்தாய்‌. 


3365 

உண்டியே விழைந்தேன்‌ எனினும்‌என்‌ தன்னை 
உடையவா அடியனேன்‌ உனையே 

அண்டியே இருந்தேன்‌ இருக்கின்றேன்‌ இருப்பேன்‌ 
அப்பநின்‌ ஆணைநின்‌ தனக்கே 

தொண்டுறா தவர்கைச்‌ சோற்றினை விரும்பேன்‌ 
தூயனே துணைநினை அல்லால்‌ 

கண்டிலேன்‌ என்னைக்‌ காப்பதுன்‌ கடன்காண்‌ 
கைவிடேல்‌ கைவிடேல்‌ எந்தாய்‌. 


திருச்சிற்றம்பலம்‌ 


28 


10 


11 


| 


10. தற்‌ சுதந்தரம்‌ இன்மை 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3366 

இப்பாரில்‌ உடல்‌ஆவி பொருளும்‌உன்பாற்‌ 
கொடுத்தேன்மற்‌ றெனக்கென்‌ றிங்கே 

எப்பாலும்‌ சுதந்தரம்‌ஓர்‌ இறையும்‌ இலை 
அருட்சோதி இயற்கை என்னும்‌ 

துப்பாய உடலாதி தருவாயோ 
இன்னும்‌எனைச்‌ சோதிப்‌ பாயோ 

அப்பாநின்‌ திருவுளத்தை அறியேன்‌ இவ்‌ 
வடியேனால்‌ ஆவ தென்னே. 


3367 

என்னேஎம்‌ பெருமான்‌ இங்‌ கின்னும்‌அணைந்‌ 
திலன்‌என்றே ஏங்கி ஏங்கி 

மன்னேஎன்‌ மணியேகண்‌ மணியேஎன்‌ 
வாழ்வேநல்‌ வரத்தாற்‌ பெற்ற 

பொன்னேஅற்‌ புதமேசெம்‌ பொருளேஎன்‌ 
புகலேமெய்ப்‌ போத மேஎன்‌ 

அன்னேஎன்‌ அப்பாஎன்‌ றழைத்தலன்றி 
அடியேனால்‌ ஆவ தென்னே. 


3368 

பொடிஎடுக்கப்‌ போய்‌அதனை மறந்துமடி 
எடுத்தரையில்‌ புனைவேன்‌ சில்லோர்‌ 

தடிஎடூக்கக்‌ காணில்‌அதற்‌ குளங்கலங்கி 
ஓடுவனித்‌ தரத்தேன்‌ இங்கே 

முடிஎடுக்க வல்லேனோ இறைவாநின்‌ 
அருள்‌இலதேல்‌ முன்னே வைத்த 

அடிஎடுக்க முடியாதே அந்தோஇச்‌ 
சிறியேனால்‌ ஆவ தென்னே. 


3369 

பாட்டூவித்தால்‌ பாடுகின்றேன்‌ பணிவித்தால்‌ 
பணிகின்றேன்‌ பதியே நின்னைக்‌ 

கூட்டுவித்தால்‌ கூடுகின்றேன்‌ குழைவித்தால்‌ 
குழைகின்றேன்‌ குறித்த ஊணை 

ஊட்டுவித்தால்‌ உண்கின்றேன்‌ உறக்குவித்தால்‌ 
உறங்குகின்றேன்‌ உறங்கா தென்றும்‌ 

ஆட்டுவித்தால்‌ ஆடுகின்றேன்‌ அந்தோ இச்‌ 
சிறியேனால்‌ ஆவ தென்னே. 


29 


3370 

உடுப்பவனும்‌ உண்பவனும்‌ நானேஎன்‌ 
னவும்நாணம்‌ உறுவ தெந்தாய்‌ 

தடுப்பவனும்‌ தடைதீர்த்துக்‌ கொடுப்பவனும்‌ 
பிறப்பிறப்புத்‌ தன்னை நீக்கி 

எடுப்பவனும்‌ காப்பவனும்‌ இன்பஅனு 
பவஉருவாய்‌ என்னுள்‌ ஓங்கி 

அடுப்பவனும்‌ நீஎன்றால்‌ அந்தோ இச்‌ 
சிறியேனால்‌ ஆவ தென்னே. 


௮1 

சாவதென்றும்‌ பிறப்பதென்றும்‌ சாற்றுகின்ற 
பெரும்பாவம்‌ தன்னை எண்ணி 

நோவதின்று புதிதன்றே என்றும்‌உள 
தால்‌இந்த நோவை நீக்கி 

ஈவதுமன்‌ றிடைநடிப்போய்‌ நின்னாலே 
ஆகும்மற்றை இறைவ ராலே 

ஆவதொன்றும்‌ இல்லைஎன்றால்‌ அந்தோஇச்‌ 
சிறியேனால்‌ ஆவ தென்னே. 


3372 

இசைத்திடவும்‌ நினைத்திடவும்‌ பெரிதரிதாம்‌ 
தனித்தலைமை இறைவா உன்றன்‌ 

நசைத்திடூபே ரருட்செயலால்‌ அசைவதன்றி 
ஐந்தொழில்செய்‌ நாத ராலும்‌ 

தசைத்திடுபுன்‌ துரும்பினையும்‌ அகங்கரித்துத்‌ 
தங்கள்சுதந்‌ தரத்தால்‌ இங்கே 

அசைத்திடற்கு முடியாதேல்‌ அந்தோஇச்‌ 
சிறியேனால்‌ ஆவ தென்னே. 


3373 

கல்லாய மனத்தையும்‌ஓர்‌ கணத்தினிலே 
கனிவித்துக்‌ கருணை யாலே 

பல்லாரும்‌ அதிசயிக்கப்‌ பக்குவந்தந்‌ 
தருட்பதமும்‌ பாலிக்‌ கின்றோய்‌ 

எல்லாஞ்செய்‌ வல்லோய்சிற்‌ றம்பலத்தே 
ஆடல்‌இட௫ூ கின்றோய்‌ நின்னால்‌ 

அல்லால்‌ஒன்‌ றாகாதேல்‌ அந்தோ இச்‌ 
சிறியேனால்‌ ஆவ தென்னே. 


3374 

கரைசேரப்‌ புரிந்தாலும்‌ கடையேன்செய்‌ 
குற்றமெலாம்‌ கருதி மாயைத்‌ 

திரைசேரப்‌ புரிந்தாலும்‌ திருவுளமே 
துணைஎனநான்‌ சிந்தித்‌ திங்கே 

உரைசேர இருத்தல்‌அன்றி உடையாய்‌என்‌ 


30 


21 


உறவேஎன்‌ உயிரே என்றன்‌ 
அரைசேஎன்‌ அம்மேஎன்‌ அப்பாஇச்‌ 
சிறியேனால்‌ ஆவ தென்னே. 


3375 

இன்பேநன்‌ றருளிஅருள்‌ இயற்கையிலே 
வைத்தாலும்‌ இங்கே என்னைத்‌ 

துன்பேசெய்‌ வித்தாலும்‌ என்செய்வேன்‌ 
நின்னருளே துணைஎன்‌ றந்தோ 

என்பேதை மனமடங்கி இருப்பதன்றி 
எல்லாங்கண்‌ டிருக்கும்‌ என்றன்‌ 

அன்பேஎன்‌ அம்மேஎன்‌ அப்பாஇச்‌ 
சிறியேனால்‌ ஆவ தென்னே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


11. அத்துவித ஆனந்த அனுபவ இடையீடு 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3376 

திருத்தகுபொன்‌ அம்பலத்தே திருநடஞ்செய்‌ தருளும்‌ 
திருவடிகள்‌ அடிச்சிறியேன்‌ சென்னிமிசை வருமோ 

உருத்தகுநா னிலத்திடைநீள்‌ மலத்தடைபோய்‌ ஞான 
உருப்படிவம்‌ அடைவேனோ ஒன்றிரண்டென்‌ னாத 

பொருத்தமுறு சுத்தசிவா னந்தவெள்ளம்‌ ததும்பிப்‌ 
பொங்கிஅகம்‌ புறங்காணா தெங்கு நிறைந்திடுமோ 

அருத்தகும்‌அவ்‌ வெள்ளத்தே நான்மூழ்கி நான்போய்‌ 
அதுவாகப்‌ பெறுவேனோ அறிந்திலன்மேல்‌ விளைவே. 


3377 

கரணமெலாம்‌ கரைந்ததனிக்‌ கரைகாண்ப துளதோ 
கரைகண்ட பொழுதெனையுங்‌ கண்டுதெளி வேனோ 

அரணமெலாம்‌ கடந்ததிரு வருள்வெளிநேர்‌ படுமோ 
அவ்வெளிக்குள்‌ ஆனந்த அனுபவந்தான்‌ உறுமோ 

மரணமெலாம்‌ தவிர்ந்துசிவ மயமாகி நிறைதல்‌ 
வாய்த்திடுமோ மூலமல வாதனையும்‌ போமோ 

சரணமெலாம்‌ தரமன்றில்‌ திருநடஞ்செய்‌ பெருமான்‌ 
தனதுதிரு உளம்‌எதுவோ சற்றுமறிந்‌ திலனே. 


3378 
நாதாந்தத்‌ திருவீதி நடந்துகடப்‌ பேனோ 

ஞானவெளி நடுஇன்ப நடந்தரிசிப்‌ பேனோ 
போதாந்தத்‌ திருவடிஎன்‌ சென்னிபொருந்‌ திடுமோ 

புதுமையறச்‌ சிவபோகம்‌ பொங்கிறிறைந்‌ திடுமோ 
வேதாந்த சித்தாந்த சமரசமும்‌ வருமோ 

வெறுவெளியில்‌ சுத்தசிவ வெளிமயந்தான்‌ உறுமோ 
பாதாந்த வரைநீறு மணக்கமன்றில்‌ ஆடும்‌ 

பரமர்திரு உளம்‌எதுவோ பரமம்‌அறிந்‌ திலனே. 


3319 
சிதம்பரத்தே ஆனந்த சித்தர்திரு நடந்தான்‌ 
சிறிதறிந்த படி இன்னும்‌ முழுதும்‌அறி வேனோ 
பதம்பெறத்தேம்‌ பழம்பிழிந்து பாலும்நறும்‌ பாகும்‌ 
பசுநெய்யும்‌ கலந்ததெனப்‌ பாடிமகிழ்‌ வேனோ 
நிதம்பரவி ஆனந்த நித்திரைநீங்‌ காத 
நித்தர்பணி புரிந்தின்ப சித்திபெறு வேனோ 
மதம்பரவு மலைச்செருக்கில்‌ சிறந்தசிறி யேன்நான்‌ 
வள்ளல்குரு நாதர்திரு உள்ளம்‌அறி யேனே. 


23 


3380 

களக்கமறப்‌ பொதுநடம்நான்‌ கண்டுகொண்ட தருணம்‌ 
கடைச்சிறியேன்‌ உளம்பூத்துக்‌ காய்த்ததொரு காய்தான்‌ 

விளக்கமுறப்‌ பழுத்திடுமோ வெம்பிஉதிர்ந்‌ திடுமோ 
வெம்பாது பழுக்கினும்‌என்‌ கரத்தில்‌அகப்‌ படுமோ 

கொளக்கருது மலமாயைக்‌ குரங்குகவர்ந்‌ திடுமோ 
குரங்குகவ ராதெனது குறிப்பில்‌அகப்‌ படினும்‌ 

துளக்கமற உண்ணுவனோ தொண்டைவிக்கிக்‌ கொளுமோ 
ஜோதிதிரு உளம்‌எதுவோ ஏதும்‌அறிந்‌ திலனே. 


3381 

திருப்பொதுவில்‌ திருநடம்நான்‌ சென்றுகண்ட தருணம்‌ 
சித்திஎனும்‌ பெண்ணரசி எத்திஎன்கை பிடித்தாள்‌ 

கருப்பறியா தெனைஅதன்முன்‌ கலந்தபுத்தி எனும்‌ஓர்‌ 
காரிகைதான்‌ கண்டளவில்‌ கனிந்துமகிழ்ந்‌ திடுமோ 

விருப்பமுறா தெனைமுனிந்து விடுத்திடுமோ நேயம்‌ 
விளைந்திடுமோ இவர்க்குநிதம்‌ சண்டைவிளைந்‌ திடுமோ 

தருப்பொதுவில்‌ இருவர்க்கும்‌ சந்ததிஉண்‌ டாமோ 
தடைபடூமோ திருஉளந்தான்‌ சற்றும்‌அறிந்‌ திலனே. 


3382 
ஆனந்த நடம்பொதுவில்‌ கண்டதரு ணத்தே 
அருமருந்தொன்‌ றென்கருத்தில்‌ அடைந்தமர்ந்த ததுதான்‌ 
கானந்த மதத்தாலே காரமறை படுமோ 
கடுங்கார மாகிஎன்றன்‌ கருத்தில்‌உறைந்‌ திடுமோ 
ஊனந்த மறக்கொளும்போ தினிக்கரசம்‌ தருமோ 
உணக்கசந்து குமட்டி எதிர்‌ எடுத்திடநேர்ந்‌ திடுமோ 
நானந்த உளவறிந்து பிறர்க்கீய வருமோ 
நல்லதிரு உளம்‌எதுவோ வல்லதறிந்‌ திலனே. 


3383 

தாய்கொண்ட திருப்பொதுவில்‌ எங்கள்குரு நாதன்‌ 
சந்நிதிபோய்‌ வரவிடுத்த தனிக்கரணப்‌ பூவை 

காய்கொண்டு வந்திடுமோ பழங்கொண்டூ வருமோ 
கனிந்தபழங்‌ கொண்டூவருங்‌ காலதனை மதமாம்‌ 

பேய்கொண்டு போய்விடுமோ பிலத்திடைவீழ்ந்‌ திடுமோ 
பின்படுமோ முன்படுமோ பிணங்கிஒளித்‌ திடுமோ 

வாய்கொண்டு வென்றிடுமோ தோற்றிடுமோ என்னை 
மறந்திடுமோ திருஉளத்தின்‌ வண்ணம்‌அறிந்‌ திலனே. 


3384 
தீட்டுமணிப்‌ பொதுநடஞ்செய்‌ திருவடிகண்‌ டேத்தச்‌ 
செல்கின்றேன்‌ சிறியேன்முன்‌ சென்றவழி அறியேன்‌ 
காட்டூவழி கிடைத்திடுமோ நாட்டூவழி தருமோ 
கால்‌ இளைப்புக்‌ கண்டிடுமோ காணாதோ களிப்பாம்‌ 
மேட்டினிடை விடுத்திடுமோ பள்ளத்தே விடுமோ 


விவேகம்‌எனும்‌ துணையுறுமோ வேடர்பயம்‌ உறுமோ 
ஈட்டுதிரு வடிச்சமுகம்‌ காணவும்நேர்ந்‌ திடுமோ 
எப்படியோ திருஉளந்தான்‌ ஏதும்‌அறிந்‌ திலனே. 
3385 


ஞானமணிப்‌ பொதுநடஞ்செய்‌ திருவடிகண்‌ டிடவே 

நடக்கின்றேன்‌ அந்தோமுன்‌ நடந்தவழி அறியேன்‌ 
ஊனமிகும்‌ ஆணவமாம்‌ பாவிஎதிர்ப்‌ படுமோ 

உடைமைஎலாம்‌ பறித்திடுமோ நடைமெலிந்து போமோ 
ஈனமுறும்‌ அகங்காரப்‌ புலிகுறுக்கே வருமோ 

இச்சைஎனும்‌ இராக்கதப்பேய்‌ எனைப்பிடித்துக்‌ கொளுமோ 
ஆனமலத்‌ தடைநீக்க அருட்டுணைதான்‌ உறுமோ 

ஐயர்திரு உளம்‌எதுவோ யாதுமறிந்‌ திலனே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


34 


10 


12. பிள்ளைச்‌ சிறு விண்ணப்பம்‌ 


எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3386 

தடித்தஓர்‌ மகனைத்‌ தந்தைண்‌ டடித்தால்‌ 
தாயுடன்‌ அணைப்பள்தாய்‌ அடித்தால்‌ 

பிடித்தொரு தந்தை அணைப்பன்‌ இங்‌ கெனக்குப்‌ 
பேசிய தந்தையும்‌ தாயும்‌ 

பொடித்திரு மேனி அம்பலத்‌ தாடும்‌ 
புனிதநீ ஆதலால்‌ என்னை 

அடித்தது போதும்‌ அணைத்திடல்‌ வேண்டும்‌ 
அம்மைஅப்‌ பாஇனி ஆற்றேன்‌. 


3387 
பெற்றதம்‌ பிள்ளைக்‌ குணங்களை எல்லாம்‌ 
பெற்றவர்‌ அறிவரே அல்லால்‌ 
மற்றவர்‌ அறியார்‌ என்றனை ஈன்ற 
வள்ளலே மன்றிலே நடிக்கும்‌ 
கொற்றவ ஓர்‌எண்‌ குணத்தவ நீதான்‌ 
குறிக்கொண்ட கொடியனேன்‌ குணங்கள்‌ 
முற்றும்நன்‌ கறிவாய்‌ அறிந்தும்‌என்‌ றனைநீ 
முனிவதென்‌ முனிவுதீர்ந்‌ தருளே. 


3388 

வெம்மதிக்‌ கொடிய மகன்கொடூஞ்‌ செய்கை 
விரும்பினும்‌ அங்ஙனம்‌ புரியச்‌ 

சம்மதிக்‌ கின்றார்‌ அவன்றனைப்‌ பெற்ற 
தந்தைதாய்‌ மகன்விருப்‌ பாலே 

இம்மதிச்‌ சிறியேன்‌ விழைந்ததொன்‌ றிலைநீ 
என்றனை விழைவிக்க விழைந்தேன்‌ 

செம்மதிக்‌ கருணைத்‌ திருநெறி இதுநின்‌ 
திருவுளம்‌ அறியுமே எந்தாய்‌. 


3389 

பொய்பிழை அனந்தம்‌ புகல்கின்றேன்‌ அதில்‌ஓர்‌ 
புல்முனை ஆயினும்‌ பிறர்க்கு 

நைபிழை உளதேல்‌ நவின்றிடேன்‌ பிறர்பால்‌ 
நண்ணிய கருணையால்‌ பலவே 

கைபிழை யாமை கருதுகின்‌ றேன்றின்‌ 
கழற்பதம்‌ விழைகின்றேன்‌ அல்லால்‌ 

செய்பிழை வேறொன்‌ றறிகிலேன்‌ அந்தோ 
திருவுளம்‌ அறியுமே எந்தாய்‌. 


34 


36 


3390 


அப்பணி முடி204என்‌ அப்பனே மன்றில்‌ 
ஆனந்த நடம்புரி அரசே 

இப்புவி தனிலே அறிவுவந்‌ ததுதொட்‌ 
டிந்தநாள்‌ வரையும்‌என்‌ தனக்கே 

எப்பணி இட்டாய்‌ அப்பணி அலதென்‌ 
இச்சையால்‌ புரிந்ததொன்‌ றிலையே 

செப்புவ தென்நான்‌ செய்தவை எல்லாம்‌ 
திருவுளம்‌ அறியுமே எந்தாய்‌. 


204. அப்பணிசடை - ச. மு. ௧. பதிப்பு. 


3391 

முன்னொடு பின்னும்‌ நீதரு மடவார்‌ 
முயக்கினில்‌ பொருந்தினேன்‌ அதுவும்‌ 

பொன்னொடு விளங்கும்‌ சபைநடத்‌ தரசுன்‌ 
புணர்ப்பலால்‌ என்புணர்ப்‌ பலவே 

என்னொடும்‌ இருந்திங்‌ கறிகின்ற நினக்கே 
எந்தைவே றியம்புவ தென்னோ 

சொன்னெடு வானத்‌ தரம்பையர்‌ எனினும்‌ 
துரும்பெனக்‌ காண்கின்றேன்‌ தனித்தே. 


3392 

இன்னுமிங்‌ கெனைநீ மடந்தையர்‌ முயக்கில்‌ 
எய்துவித்‌ திடுதியேல்‌ அதுவுன்‌ 

தன்னுளப்‌ புணர்ப்பிங்‌ கெனக்கொரு சிறிதும்‌ 
சம்மதம்‌ அன்றுநான்‌ இதனைப்‌ 

பன்னுவ தென்னே இதில்‌அரு வருப்புப்‌ 
பால்‌உணும்‌ காலையே உளதால்‌ 

மன்னும்‌அம்‌ பலத்தே நடம்புரி வோய்‌என்‌ 
மதிப்பெலாம்‌ திருவடி மலர்க்கே. 


3393 

அறிவிலாச்‌ சிறிய பருவத்திற்‌ றானே 
அருந்தலில்‌ எனக்குள வெறுப்பைப்‌ 

பிறிவிலா தென்னுட்‌ கலந்ததீ அறிதி 
இன்றுநான்‌ பேசுவ தென்னே 

செறிவிலாக்‌ கடையேன்‌ என்னினும்‌ அடியேன்‌ 
திருவருள்‌ அமுதமே விழைந்தேன்‌ 

எறிவிலாச்‌ சுவைவே றெவற்றினும்‌ விழைவோர்‌ 
எட்டுணை யேனும்‌இன்‌ றெந்தாய்‌. 


3394 
இன்சுவை உணவு பலபல எனக்கிங்‌ 


கெந்தைநீ கொடுப்பிக்கச்‌ சிறியேன்‌ 
நின்சுவை உணவென்‌ றுண்கின்றேன்‌ இன்னும்‌ 


நீதரு வித்திடில்‌ அதுநின்‌ 
தன்சுதந்‌ தரம்‌இங்‌ கெனக்கதில்‌ இறையும்‌ 
சம்மதம்‌ இல்லைநான்‌ தானே 
என்சுதந்‌ தரத்தில்‌ தேடுவேன்‌ அல்லேன்‌ 
தேடிய தும்‌ இலை ஈண்டே. 


3395 

செறிவதில்‌ மனத்தேன்‌ காசிலே ஆசை 
செய்திலேன்‌ இந்தநாள்‌ அன்றி 

அறிவதில்‌ லாத சிறுபரு வத்தும்‌ 
அடுத்தவர்‌ கொடுத்தகா சவர்மேல்‌ 

எறிவதும்‌ மேட்டில்‌ எறிந்ததும்‌ எனக்குள்‌ 
இருக்கின்ற நீ அறிந்‌ ததுவே 

பிறிவதில்‌ லாநின்‌ அருட்பெரும்‌ பொருளைப்‌ 
பெற்றனன்‌ பேசுவ தென்னே. 


3396 

பணத்திலே சிறிதும்‌ ஆசைஒன்‌ றிலைநான்‌ 
படைத்தஅப்‌ பணங்களைப்‌ பலகால்‌ 

கிணற்றிலே எறிந்தேன்‌ குளத்திலும்‌ எறிந்தேன்‌ 
கேணியில்‌ எறிந்தனன்‌ எந்தாய்‌ 

குணத்திலே நீதான்‌ கொடுக்கின்ற பொருளை 
எறிகலேன்‌ கொடுக்கின்றேன்‌ பிறர்க்கே 

கணத்திலே எல்லாம்‌ காட்டும்நின்‌ அருளைக்‌ 
கண்டனன்‌ இனிச்சொல்வ தென்னே. 


3397 

கிளைத்த இவ்‌ வுடம்பில்‌ ஆசைஎள்‌ ளளவும்‌ 
கிளைத்திலேன்‌ பசிஅற உணவு 

திளைத்திடுந்‌ தோறும்‌ வெறுப்பொடும்‌ உண்டேன்‌ 
இன்றுமே வெறுப்பில்‌உண்‌ கின்றேன்‌ 

தளைத்தி( முடைஊன்‌ உடம்பொரு சிறிதும்‌ 
தடித்திட நினைத்திலேன்‌ இன்றும்‌ 

இளைத்திட விழைகின்‌ றேன்‌ இது நான்தான்‌ 
இயம்பல்‌என்‌ நீஅறிந்‌ ததுவே. 


3398 

இவ்வுல கதிலே இறைஅர சாட்சி 
இன்பத்தும்‌ மற்றைன்‌ பத்தும்‌ 

எவ்வள வெனினும்‌ இச்சைஒன்‌ றறியேன்‌ 
எண்ணுதோ றருவருக்‌ கின்றேன்‌ 

அவ்வுலக கதிலே இந்திரர்‌ பிரமர்‌ 
அரிமுத லோர்‌அடை கின்ற 

கவ்வைஇன்‌ பத்தும்‌ ஆசைசற்‌ றறியேன்‌ 
எந்தைஎன்‌ கருத்தறிந்‌ ததுவே. 


37 


10 


11 


12 


13 


3399 

சரியைஓர்‌ நான்கும்‌ கிரியைஓர்‌ நான்கும்‌ 
சாற்றிடும்‌ யோகமோர்‌ நான்கும்‌ 

புரியவும்‌ பதங்கள்‌ பொருந்தவும்‌ எனது 
புந்தியில்‌ ஆசைசற்‌ றறியேன்‌ 

பெரியதோர்‌ ஞானம்‌ நான்கினும்‌ ஆசை 
பெற்றிலேன்‌ முத்திபெற்‌ றிடவும்‌ 

உறியதோர்‌ இச்சை எனக்கிலை என்றன்‌ 
உள்ளம்நீ அறிந்ததே எந்தாய்‌. 


3400 

இறக்கவும்‌ ஆசை இல்லைஇப்‌ படிநான்‌ 
இருக்கவும்‌ ஆசைஇன்‌ றினிநான்‌ 

பிறக்கவும்‌ ஆசை இலைஉல கெல்லாம்‌ 
பெரியவர்‌ பெரியவர்‌ எனவே 

சிறக்கவும்‌ ஆசை இலைவிசித்‌ திரங்கள்‌ 
செய்யவும்‌ ஆசைஒன்‌ றில்லை 

துறக்கவும்‌ ஆசை இலைதுயர்‌ அடைந்து 
தூங்கவும்‌ ஆசைஒன்‌ றிலையே. 


3401 

சற்சபைக்‌ குரியார்‌ தம்மொடும்‌ கூடித்‌ 
தனித்தபே ரன்புமெய்‌ அறிவும்‌ 

நற்சபைக்‌ குரிய ஒழுக்கமும்‌ அழியா 
நல்லமெய்‌ வாழ்க்கையும்‌ பெற்றே 

சிற்சபை நடமும்‌ பொற்சபை நடமும்‌ 
தினந்தொறும்‌ பாடிநின்‌ றாடித்‌ 

தெற்சபை உலகத்‌ துயிர்க்கெலாம்‌ இன்பம்‌ 
செய்வதென்‌ இச்சையாம்‌ எந்தாய்‌. 


3402 

உருமலி உலகில்‌ உன்னைநான்‌ கலந்தே 
ஊழிதோ றூழியும்‌ பிரியா 

தொருமையுற்‌ றழியாப்‌ பெருமைபெற்‌ றடியேன்‌ 
உன்னையே பாடி நின்றாடி 

இருநிலத்‌ தோங்கிக்‌ களிக்கவும்‌ பிறருக்‌ 
கிடுக்கணுற்‌ றால்‌அவை தவிர்த்தே 

திருமணிப்‌ பொதுவில்‌ அன்புடை யவராச்‌ 
செய்யவும்‌ இச்சைகாண்‌ எந்தாய்‌. 


3403 

எவ்வுயிர்த்‌ திரளும்‌ என்னுயிர்‌ எனவே 
எண்ணிநல்‌ இன்புறச்‌ செயவும்‌ 

அவ்வுயிர்‌ களுக்கு வரும்‌இடை யூற்றை 
அகற்றியே அச்சநீக்‌ கிடவும்‌ 

செவ்வையுற்‌ றுனது திருப்பதம்‌ பாடிச்‌ 


38 


14 


15 


16 


17 


39 


சிவசிவ என்றுகூத்‌ தாடி 
ஒவ்வுறு களிப்பால்‌ அழிவுறா திங்கே 
ஓங்கவும்‌ இச்சைகாண்‌ எந்தாய்‌. 18 
3404 
உலகறி வெனக்கிங்‌ குற்றநாள்‌ தொடங்கி 
உன்‌அறி வடையும்நாள்‌ வரையில்‌ 
இலகிஎன்‌ னோடு பழகியும்‌ எனைத்தான்‌ 
எண்ணியும்‌ நண்ணியும்‌ பின்னர்‌ 
விலகிய மாந்தர்‌ அனைவரும்‌ இங்கே 
மெய்யுறக்‌ கூடிநின்‌ றுனையே 
அலகில்பே ரன்பில்‌ போற்றிவாழ்ந்‌ திடவும்‌ 
அடியனேற்‌ கிச்சைகாண்‌ எந்தாய்‌. 19 
3405 
திருவளர்‌ திருச்சிற்‌ றம்பலம்‌ ஓங்கும்‌ 
சிதம்பரம்‌ எனும்பெருங்‌ கோயில்‌ 
உருவளர்‌ மறையும்‌ ஆகமக்‌ கலையும்‌ 
உரைத்தவா றியல்பெறப்‌ புதுக்கி 
மருவளர்‌ மலரின்‌ விளக்கிநின்‌ மேனி 
வண்ணங்கண்‌ டூளங்களித்‌ திடவும்‌ 
கருவளர்‌ உலகில்‌ திருவிழாக்‌ காட்சி 
காணவும்‌ இச்சைகாண்‌ எந்தாய்‌. 20 
3406 
தங்கமே அனையார்‌ கூடிய ஞான 
சமரச சுத்தசன்‌ மார்க்கச்‌ 
சங்கமே கண்டு களிக்கவும்‌ சங்கம்‌ 
சார்திருக்‌ கோயில்கண்‌ டிடவும்‌205 
துங்கமே பெறுஞ்சற்‌ சங்கம்நீ டூழி 
துலங்கவும்‌ சங்கத்தில்‌ அடியேன்‌ 
அங்கமே குளிர நின்றனைப்‌ பாடி 
ஆடவும்‌ இச்சைகாண்‌ எந்தாய்‌. 21 


205. சங்கம்‌ சார்திருக்கோயில்‌ - வடலூர்‌ ஞானசபை. ச. மு. க. 


3407 

கருணையே வடிவாய்ப்‌ பிறர்களுக்‌ கடுத்த 
கடுந்துயர்‌ அச்சமா திகளைத்‌ 

தருணநின்‌ அருளால்‌ தவிர்த்தவர்க்‌ கின்பம்‌ 
தரவும்வன்‌ புலைகொலை இரண்டும்‌ 

ஒருவிய நெறியில்‌ உலகெலாம்‌ நடக்க 
உஞற்றவும்‌ அம்பலந்‌ தனிலே 

மருவிய புகழை வழுத்தவும்‌ நின்னை 
வாழ்த்தவும்‌ இச்சைகாண்‌எந்தாய்‌. 22 


40 


3408 
மண்ணுல கதிலே உயிர்கள்தாம்‌ வருந்தும்‌ 
வருத்தத்தை ஒருசிறி தெனினும்‌ 
கண்ணுறப்‌ பார்த்தும்‌ செவியுறக்‌ கேட்டும்‌ 
கணமும்நான்‌ சகித்திடமாட்டேன்‌ 
எண்ணுறும்‌ எனக்கே நின்னருள்‌ வலத்தால்‌ 
இசைத்தபோ திசைத்தபோ தெல்லாம்‌ 
நண்ணும்‌அவ்‌ வருத்தம்‌ தவிர்க்கும்நல்‌ வரந்தான்‌ 
நல்குதல்‌ எனக்கிச்சை எந்தாய்‌. 23 
3409 
இவையலால்‌ பிறிதோர்‌ விடயத்தில்‌ இச்சை 
எனக்கிலை இவைஎலாம்‌ என்னுள்‌ 
சிவையொடும்‌ அமர்ந்த பெருந்தயா நிதிநின்‌ 
திருவுளத்‌ தறிந்தது தானே 
தவம்‌ இலேன்‌ எனினும்‌ இச்சையின்‌ படிநீ 
தருதலே வேண்டும்‌இவ்‌ விச்சை 
நவைஇலா இச்சை எனஅறி விக்க 
அறிந்தனன்‌ நவின்றனன்‌ எந்தாய்‌. 24 
திருச்சிற்றம்பலம்‌ 


13. பிள்ளைப்‌ பெரு விண்ணப்பம்‌ 
எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3410 

தனிப்பெருஞ்‌ சோதித்‌ தலைவனே எனது 
தந்தையே திருச்சிற்றம்‌ பலத்தே 

கனிப்பெருங்‌ கருணைக்‌ கடவுளே அடியேன்‌ 
கருதிநின்‌ றுரைக்கும்விண்‌ ணப்பம்‌ 

இனிப்புறும்‌ நினது திருவுளத்‌ தடைத்தே 
எனக்கருள்‌ புரிகநீ விரைந்தே 

இனிச்சிறு பொழுதும்‌ தரித்திடேன்‌ உன்றன்‌ 
இணைமலர்ப்‌ பொன்னடி ஆணை. 


3411 

திரிபிலாப்‌ பொருளே திருச்சிற்றம்‌ பலத்தே 
திகழ்கின்ற தெய்வமே அன்பர்‌ 

பரிவுறுந்‌ தோறும்‌ விரைந்துவந்‌ தருளும்‌ 
பண்பனே பரையிடப்‌ பாகா 

பெரியபொற்‌ சபையில்‌ நடம்புரி கின்ற 
பேரருட்‌ சோதியே எனக்கே 

உரியநல்‌ தந்தை வள்ளலே அடியேன்‌ 
உரைக்கின்றேன்‌ கேட்டருள்‌ இதுவே. 


3412 

தானலா திறையும்‌ உயிர்க்கசை வில்லாத்‌ 
தலைவனே திருச்சிற்றம்‌ பலத்தே 

வானலால்‌ வேறொன்‌ றிலைஎன உரைப்ப 
வயங்கிய மெய்யின்ப வாழ்வே 

ஊனலால்‌ உயிரும்‌ உளமும்‌உள்‌ உணர்வும்‌ 
உவப்புற இனிக்குந்தெள்‌ எமுதே 

ஞானநா டகஞ்செய்‌ தந்தையே அடியேன்‌ 
நவில்கின்றேன்‌ கேட்டருள்‌ இதுவே. 


3413 

என்னுயிர்க்‌ குயிராம்‌ தெய்வமே என்னை 
எழுமையும்‌ காத்தருள்‌ இறைவா 

என்னுளத்‌ தினிக்கும்‌ தீஞ்சுவைக்‌ கனியே 
எனக்கறி வுணர்த்திய குருவே 

என்னுடை அன்பே திருச்சிற்றம்‌ பலத்தே 
எனக்கருள்‌ புரிந்தமெய்‌ இன்பே 

என்னைன்‌ றெடுத்த தந்தையே அடியேன்‌ 
இசைக்கின்றேன்‌ கேட்கஇம்‌ மொழியே. 


42 


3414 

கருணையார்‌ அழுதே என்னுயிர்க்‌ குயிரே 
கனிந்தசிற்‌ றம்பலக்‌ கனியே 

வருணமா மறையின்‌ மெய்ப்பொருள்‌ ஆகி 
வயங்கிய வள்ளலே அன்பர்‌ 

தெருள்நிறை உளத்தே திகழ்தனித்‌ தலைமைத்‌ 
தெய்வமே திருவருட்‌ சிவமே 

தருணம்‌என்‌ ஒருமைத்‌ தந்தையே தாயே 
தரித்தருள்‌ திருச்செவிக்‌ கிதுவே. 


3415 

என்னைஆண்‌ டருளி என்பிழை பொறுத்த 
இறைவனே திருச்சிற்றம்‌ பலத்தே 

என்னைஆண்‌ டஞ்சேல்‌ உனக்குநல்‌ அருளிங்‌ 
கீகுதும்‌ என்றஎன்‌ குருவே 

என்னைவே றெண்ணா துள்ளதே உணர்த்தி 
எனக்குளே விளங்குபே ரொளியே 

என்னைன்‌ றளித்த தந்தையே விரைந்திங்‌ 
கேற்றருள்‌ திருச்செவிக்‌ கிதுவே. 


3416 

இரும்புநேர்‌ மனத்தேன்‌ பிழையெலாம்‌ பொறுத்தென்‌ 
இதயத்தில்‌ எழுந்திருந்‌ தருளி 

விரும்புமெய்ப்‌ பொருளாம்‌ தன்னியல்‌ எனக்கு 
விளங்கிட விளக்கியுட்‌ கலந்தே 

கரும்புமுக்‌ கனிபால்‌ அமுதொடு செழுந்தேன்‌ 
கலந்தென இனிக்கின்றோய்‌ பொதுவில்‌ 

அரும்பெருஞ்‌ சோதி அப்பனே உளத்தே 
அடைத்தருள்‌ என்மொழி இதுவே. 


3417 

மலத்திலே கிடந்தேன்‌ தனையெடுத்‌ தருளி 
மன்னிய வடிவளித்‌ தறிஞர்‌ 

குலத்திலே பயிலுந்‌ தரமுமிங்‌ கெனக்குக்‌ 
கொடுத்துளே விளங்குசற்‌ குருவே 

பலத்திலே சிற்றம்‌ பலத்திலே பொன்னம்‌ 
பலத்திலே அன்பர்தம்‌ அறிவாம்‌ 

தலத்திலே ஓங்கும்‌ தலைவனே எனது 
தந்தையே கேட்கஎன்‌ மொழியே. 


3418 

விண்டபோ தகரும்‌ அறிவரும்‌ பொருளே 
மெய்யனே ஐயனே உலகில்‌ 

தொண்டனேன்‌ தன்னை அடுத்தவர்‌ நேயர்‌ 
சூழ்ந்தவர்‌ உறவினர்‌ தாயர்‌ 

கொண்டுடன்‌ பிறந்தோர்‌ அயலவர்‌ எனும்‌இக்‌ 


குறிப்பினர்‌ முகங்களில்‌ இளைப்பைக்‌ 
கண்டபோ தெல்லாம்‌ மயங்கிஎன்‌ னுள்ளம்‌ 
கலங்கிய கலக்கம்நீ அறிவாய்‌. 


3419 

சீர்த்தசிற்‌ சபைஎன்‌ அப்பனே எனது 
தெய்வமே என்பெருஞ்‌ சிறப்பே 

ஆர்த்த இவ்‌ வுலகில்‌ அம்மையர்‌ துணைவர்‌ 
அடூத்தவர்‌ உறவினர்‌ நேயர்‌ 

வேர்த்தமற்‌ றயலார்‌ பசியினால்‌ பிணியால்‌ 
மெய்யுளம்‌ வெதும்பிய வெதுப்பைப்‌ 

பார்த்தபோ தெல்லாம்‌ பயந்தென துள்ளம்‌ 
பதைத்ததுன்‌ உளம்‌அறி யாதோ. 


3420 

பரைத்தனி வெளியில்‌ நடம்புரிந்‌ தருளும்‌ 
பரமனே அரும்பெரும்‌ பொருளே 

தரைத்தலத்‌ தியன்ற வாழ்க்கையில்‌ வறுமைச்‌ 
சங்கடப்‌ பாவியால்‌ வருந்தி 

நரைத்தவர்‌ இளைஞர்‌ முதலினோர்‌ எனையோர்‌ 
நண்பன்‌ என்‌ றவரவர்‌ குறைகள்‌ 

உரைத்தபோ தெல்லாம்‌ நடுங்கிஎன்‌ னுள்ளம்‌ 
உடைந்ததுன்‌ உளம்‌அறி யாதோ. 


3421 

அன்னையே அப்பா திருச்சிற்றம்‌ பலத்தென்‌ 
ஐயனே இவ்வுல கதிலே 

பொன்னையே உடையார்‌ வறியவர்‌ மடவார்‌ 
புகலும்‌ஆ டவர்‌. இவர்‌ களுக்குள்‌ 

தன்னையே அறியாப்‌ பிணியினால்‌ ஆவி 
தளர்கின்றார்‌ தருணம்‌: தெனவே 

சொன்னபோ தெல்லாம்‌ பயந்துநான்‌ அடைந்த 
சோபத்தை நீஅறி யாயோ. 


3422 
உண்டதோ றெல்லாம்‌ அமுதென இனிக்கும்‌ 
ஒருவனே சிற்சபை உடையாய்‌ 
விண்டபே ருலகில்‌ அம்மஇவ்‌ வீதி 
மேவும்‌ஓர்‌ அகத்திலே ஒருவர்‌ 
ஒண்டுூயிர்‌ மடிந்தார்‌ அலறுகின்‌ றார்‌என்‌ 
றொருவரோ டொருவர்தாம்‌ பேசிக்‌ 
கொண்டபோ தெல்லாம்‌ கேட்டென துள்ளம்‌ 
குலைநடுங்‌ கியதறிந்‌ திலையோ. 


3423 


காவிநேர்‌ கண்ணாள்‌ பங்கனே206 தலைமைக்‌ 


43 


10 


11 


12 


1:3 


கடவுளே சிற்சபை தனிலே 
மேவிய ஒளியே இவ்வுல கதில்ஊர்‌ 
வீதிஆ திகளிலே மனிதர்‌ 
ஆவிபோ னதுகொண்‌ டூறவினர்‌ அழுத 
அழுகுரல்‌ கேட்டபோ தெல்லாம்‌ 
பாவியேன்‌ உள்ளம்‌ பகீர்‌என நடுங்கிப்‌ 
பதைத்ததுன்‌ உளம்‌அறி யாதோ. 


206. காவியல்‌ கருணை வடிவனே - முதற்‌ பதிப்பு, பொ. சு. பதிப்பு. 


3424 

நாதனே என்னை நம்பிய மாந்தர்‌ 
ஞாலத்தில்‌ பிணிபல அடைந்தே 

ஏதநேர்ந்‌ திடக்கண்‌ டையகோ அடியேன்‌ 
எய்திய சோபமும்‌ இளைப்பும்‌ 

ஓதநேர்‌ உள்ள நடுக்கமும்‌ திகைப்பும்‌ 
உற்றபேர்‌ ஏக்கமா திகளும்‌ 

தீதனேன்‌ இன்று நினைத்திட உள்ளம்‌ 
திடூக்கிடல்‌ நீஅறிந்‌ திலையோ. 


3425 

கற்றவர்‌ உளத்தே கரும்பினில்‌ இனிக்கும்‌ 
கண்ணுதற்‌ கடவுளே என்னைப்‌ 

பெற்றதாய்‌ நேயர்‌ உறவினர்‌ துணைவர்‌ 
பெருகிய பழக்கமிக்‌ குடையோர்‌ 

மற்றவர்‌ இங்கே தனித்தனி பிரிந்து 
மறைந்திட்ட தோறும்‌அப்‌ பிரிவை 

உற்றுநான்‌ நினைக்குந்‌ தோறும்‌உள்‌ நடுங்கி 


உடைந்தனன்‌ உடைகின்றேன்‌ எந்தாய்‌. 


3426 

என்றும்நா டூறுவோர்க்‌ கின்பமே புரியும்‌ 
எந்தையே என்றனைச்‌ சூழ்ந்தே 

நன்றுநா டியநல்‌ லோர்உயிர்ப்‌ பிரிவை 
நாயினேன்‌ கண்டூகேட்‌ டூற்ற 

அன்றுநான்‌ அடைந்த நடுக்கமுந்‌ துயரும்‌ 
அளவிலை அளவிலை அறிவாய்‌ 

இன்றவர்‌ பிரிவை நினைத்திடுந்‌ தோறும்‌ 
எய்திடும்‌ துயரும்நீ அறிவாய்‌. 


3427 


நிலைபுரிந்‌ தருளும்‌ நித்தனே உலகில்‌ 
நெறியலா நெறிகளில்‌ சென்றே 

கொலைபுரிந்‌ திட்ட கொடியவர்‌ இவர்‌என்‌ 
றயலவர்‌ குறித்தபோ தெல்லாம்‌ 

உலைபரிந்‌ திடுவெந்‌ தீவயிற்‌ றுள்ளே 


44 


14 


15 


16 


17 


உற்றென நடுநடுக்‌ குற்றே 
துலைபுரிந்‌207 தோடிக்‌ கண்களை மூடித்‌ 
துயர்ந்ததும்‌ நீஅறிந்‌ ததுவே. 


207. தொலைபுரிந்து 7 முதற்பதிப்பு, பொ.சு, ச.மு.க. 


3428 

ஓர்ந்தஉள்‌ ளகத்தே நிறைந்தொளிர்‌ கின்ற 
ஒருவனே உலகியல்‌ அதிலே 

மாந்தர்கள்‌ இறப்பைக்‌ குறித்திடும்‌ பறையின்‌ 
வல்லொலி கேட்டபோ தெல்லாம்‌ 

காந்திஎன்‌ உள்ளம்‌ கலங்கிய கலக்கம்‌ 
கடவுள்நீ யேஅறிந்‌ திடூவாய்‌ 

ஏந்தும்‌. இவ்‌ வுலகில்‌ இறப்பெனில்‌ எந்தாய்‌ 
என்னுளம்‌ நடுங்குவ தியல்பே. 


3429 

மறைமுடி வயங்கும்‌ ஒருதனித்‌ தலைமை 
வள்ளலே உலகர சாள்வோர்‌ 

உறைமுடி208 வாள்கொண்‌ டொருவரை ஒருவர்‌ 
உயிரறச்‌ செய்தனர்‌ எனவே 

தறையுறச்‌ சிறியேன்‌ கேட்டபோ தெல்லாம்‌ 
தளர்ந்துள நடுங்கிநின்‌ றயர்ந்தேன்‌ 

இறையும்‌இவ்‌ வுலகில்‌ கொலைஎனில்‌ எந்தாய்‌ 
என்னுளம்‌ நடுங்குவ தியல்பே. 


208. உறைஉறு - முதற்பதிப்பு, பொ.சு., ச. மு. ௧. 


3430 

தாய்மொழி குறித்தே கணக்கிலே மற்றோர்‌ 
தாய்க்குநால்‌ என்பதை இரண்டாய்‌ 

வாய்மொழி வஞ்சம்‌ புகன்றனன்‌ வரைந்தேன்‌ 
நடுங்கினேன்‌ நினைத்ததை மனத்தே 

தூய்மொழி நேயர்‌ நம்பினோர்‌ இல்லில்‌ 
சூழ்ந்தனன்‌ நினைத்தது துயர்ந்தேன்‌ 

காய்மொழி புகன்றேன்‌ பொய்மொழி புகன்றேன்‌ 
கலங்கினேன்‌ அதுநினைத்‌ தெந்தாய்‌. 


3431 

எட்டரும்‌ பொருளே திருச்சிற்றம்‌ பலத்தே 
இலகிய இறைவனே உலகில்‌ 

பட்டினி உற்றோர்‌ பசித்தனர்‌ களையால்‌ 
பரதவிக்‌ கின்றனர்‌ என்றே 

ஒட்டிய பிறரால்‌ கேட்டபோ தெல்லாம்‌ 
உளம்பகீர்‌ எனநடுக்‌ குற்றேன்‌ 

இட்டஇவ்‌ வுலகில்‌ பசிஎனில்‌ எந்தாய்‌ 


45 


18 


19 


20 


21 


46 


என்னுளம்‌ நடுங்குவ தியல்பே. 22 
3432 
பல்லிகள்‌ பலவா யிடத்தும்‌உச்‌ சியினும்‌ 
பகரும்நேர்‌ முதற்பல வயினும்‌ 
சொல்லிய தோறும்‌ பிறர்துயர்‌ கேட்கச்‌ 
சொல்கின்‌ றவோஎனச்‌ சூழ்ந்தே 
மெல்லிய மனம்நொந்‌ திளைத்தனன்‌ கூகை 
வெங்குரல்‌ செயுந்தொறும்‌ எந்தாய்‌209 
வல்லியக்‌ குரல்கேட்‌ டயர்பசுப்‌ போல 
வருந்தினேன்‌ எந்தைநீ அறிவாய்‌. 23 
209. எந்தாய்‌ கூகை வெங்குரல்‌ செயுந்தோறும்‌ - முதற்பதிப்பு, பொ.சு.,பி. இரா. 
3433 
காக்கைகள்‌ கூவக்‌ கலங்கினேன்‌ பருந்தின்‌ 
கடுங்குரல்‌ கேட்டூளங்‌ குலைந்தேன்‌ 
தாக்கிய ஆந்தை குரல்செயப்‌ பயந்தேன்‌ 
சாக்குரல்‌ பறவையால்‌ தளர்ந்தேன்‌ 
வீக்கிய வேறு கொடுஞ்சகு னஞ்செய்‌ 
வீக்களால்‌ மயங்கினேன்‌ விடத்தில்‌210 
ஊக்கிய பாம்பைக்‌ கண்டபோ துள்ளம்‌ 
ஒடுங்கினேன்‌ நடுங்கினேன்‌ எந்தாய்‌. 24 
210. விடத்தின்‌ - ச. மு. ௧. 


3434 
வேறுபல்‌ விடஞ்செய்‌ உயிர்களைக்‌ கண்டு 
வெருவினேன்‌ வெய்யநாய்க்‌ குழுவின்‌ 
சீறிய குரலோ டழுகுரல்‌ கேட்டுத்‌ 
தியங்கினேன்‌ மற்றைவெஞ்‌ சகுனக்‌ 
கூறதாம்‌ விலங்கு பறவைஊர்‌ வனவெங்‌ 
கோள்செயும்‌21 1 ஆடவர்‌ மடவார்‌ 
ஊறுசெய்‌ கொடுஞ்சொல்‌ இவைக்கெலாம்‌ உள்ளம்‌ 
உயங்கினேன்‌ மயங்கினேன்‌ எந்தாய்‌. 2 
211. செறும்‌ - பி. இரா. பதிப்பு. 


3435 

நிறமுறு விழிக்கீழ்ப்‌ புறத்தொடு தோளும்‌ 
நிறைஉடம்‌ பிற்சில உறுப்பும்‌ 

உறவுதோல்‌ தடித்துத்‌ துடித்திடுந்‌ தோறும்‌ 
உன்னிமற்‌ றவைகளை அந்தோ 

பிறர்துயர்‌ காட்டத்‌ துடித்தவோ என்று 
பேதுற்று மயங்கிநெஞ்‌ சுடைந்தேன்‌ 

நறுவிய துகிலில்‌ கறைஉறக்‌ கண்டே 


நடுங்கினேன்‌ எந்தைநீ அறிவாய்‌. 


3436 

மங்கையர்‌ எனைத்தாம்‌ வலிந்துறுந்‌ தோறும்‌ 
மயங்கிநாம்‌ இவரொடுூ முயங்கி 

இங்குளங்‌ களித்தால்‌ களித்தவர்க்‌ குடனே 
இன்னல்‌உற்‌ றிடும்நமக்‌ கின்னல்‌ 

தங்கிய பிறர்தம்‌ துயர்தனைக்‌212 காண்டல்‌ 
ஆகும்‌அத்‌ துயருறத்‌ தரியேம்‌ 

பங்கமீ தெனவே எண்ணிநான்‌ உள்ளம்‌ 
பயந்ததும்‌ எந்தைநீ அறிவாய்‌. 


212. துயர்களை - ச. மு. ௧. 


3437 

வலிந்தெனை அழைக்கும்‌ மடந்தையர்‌ தெருவில்‌ 
மறைந்துவந்‌ தடூத்தபின்‌ நினைந்தே 

மலிந்திவர்‌ காணில்‌ விடுவர்‌அன்‌ றிவரால்‌ 
மயங்கிஉள்‌ மகிழ்ந்தனம்‌ எனிலோ 

நலிந்திடு பிறர்தந்‌ துயரதனைக்‌ கண்டே 
நடுங்குற வரும்‌எனப்‌ பயந்தே 

மெலிந்துடன்‌ ஒளித்து வீதிவே றொன்றின்‌ 
மேவினேன்‌ எந்தைநீ அறிவாய்‌. 


3438 

களிப்புறு சுகமாம்‌ உணவினைக்‌ கண்ட 
காலத்தும்‌ உண்டகா லத்தும்‌ 

நெளிப்புறு மனத்தோ டஞ்சினேன்‌ எனைத்தான்‌ 
நேர்ந்தபல்‌ சுபங்களில்‌ நேயர்‌ 

அளிப்புறு விருந்துண்‌ டமர்கஎன்‌ றழைக்க 
அவர்களுக்‌ கன்பினோ டாங்கே 

ஒளிப்புறு வார்த்தை உரைத்தயல்‌ ஒளித்தே 
பயத்தொடும்‌ உற்றனன்‌ எந்தாய்‌. 


3439 

இன்புறும்‌ உணவு கொண்டபோ தெல்லாம்‌ 
இச்சுகத்‌ தால்‌இனி யாது 

துன்புறுங்‌ கொல்லோ என்றுளம்‌ நடுங்கிச்‌ 
சூழ்வெறு வயிற்றொடும்‌ இருந்தேன்‌ 

அன்பிலே அன்பர்‌ கொடுத்தவை எல்லாம்‌ 
ஐயகோ213 தெய்வமே இவற்றால்‌ 

வன்புறச்‌ செய்யேல்‌ என்றுளம்‌ பயந்து 
வாங்கியுண்‌ டிருந்தனன்‌ எந்தாய்‌. 


213. ஐயவோ - படிவேறுபாடு. ஆ. பா. 


47 


26 


27 


28 


29 


30 


3440 

உற்றதா ரணியில்‌ எனக்குல குணர்ச்சி 
உற்றநாள்‌ முதல்‌ஒரு சிலநாள்‌ 

பெற்றதாய்‌ வாட்டம்‌ பார்ப்பதற்‌ கஞ்சிப்‌ 
பேருண வுண்டனன்‌ சிலநாள்‌ 

உற்றவர்‌ நேயர்‌ அன்புளார்‌ வாட்டம்‌ 
உறுவதற்‌ கஞ்சினேன்‌ உண்டேன்‌ 

மற்றிவை அல்லால்‌ சுகஉணாக்‌ கொள்ள 
மனநடுூங்‌ கியதுநீ அறிவாய்‌. 


3441 


தொழுந்தகை உடைய சோதியே அடியேன்‌ 
சோம்பலால்‌ வருந்திய தோறும்‌ 
அழுந்தஎன்‌ உள்ளம்‌ பயந்ததை என்னால்‌ 
அளவிடற்‌ கெய்துமோ பகலில்‌ 
விழுந்துறு தூக்கம்‌ வரவது தடுத்தும்‌ 
விட்டிடா வன்மையால்‌ தூங்கி 
எழுந்தபோ தெல்லாம்‌ பயத்தொடும்‌ எழுந்தேன்‌ 
என்செய்வேன்‌ என்செய்வேன்‌ என்றே. 
3442 
அந்தமோ டாதி இல்லதோர்‌ பொதுவில்‌ 
அரும்பெருஞ்‌ சோதியே அடியேன்‌ 
சொந்தமோ அறியேன்‌ பகலிர வெல்லாம்‌ 
தூக்கமே கண்டனன்‌ தூக்கம்‌ 
வந்தபோ தெல்லாம்‌ பயத்தொடூ படுத்தேன்‌ 
மற்றுநான்‌ எழுந்தபோதெல்லாம்‌ 
தொந்தமாம்‌ பயத்தால்‌ சிவசிவ தூக்கம்‌ 
தொலைவதெக்‌ காலம்‌என்‌ றெழுந்தேன்‌. 


3443 

உடையஅம்‌ பலத்தில்‌ ஒருவனே என்றன்‌ 
உயிர்க்குயிர்‌ ஆகிய ஒளியே 

கடையன்நான்‌ நனவில்‌ நடுங்கிய நடுக்கம்‌ 
கணக்கிலே சிறிதுறும்‌ கனவில்‌ 

இடையுறு நடுக்கம்‌ கருதவும்‌ சொலவும்‌ 
எண்ணவும்‌ எழுதவும்‌ படுமோ 

நடையுறு சிறியேன்‌ கனவுகண்‌ டூள்ளம்‌ 
நடுங்கிடா நாளும்‌ஒன்‌ றுளதோ. 


3444 

பகலிர வடியேன்‌ படுத்தபோ தெல்லாம்‌ 
தூக்கமாம்‌ பாவிவந்‌ திடுமே 

இகலுறு கனவாம்‌ கொடியவெம்‌ பாவி 
எய்துமே என்செய்வோம்‌ என்றே 

உகலுற உள்ளே நடுங்கிய நடுக்கம்‌ 


48 


31. 


32 


33 


34 


உன்னுளம்‌ அறியுமே எந்தாய்‌ 
நகலுறச்‌ சிறியேன்‌ கனவுகண்‌ டூள்ளம்‌ 
நடுங்கிடா நாளும்‌ஒன்‌ றுளதோ. 


3445 

தொகுப்புறு சிறுவர்‌ பயிலுங்கால்‌ பயிற்றும்‌ 
தொழிலிலே வந்தகோ பத்தில்‌ 

சகிப்பிலா மையினால்‌ அடித்தனன்‌ அடித்த 
தருணம்நான்‌ கலங்கிய கலக்கம்‌ 

வகுப்புற நினது திருவுளம்‌ அறியும்‌ 
மற்றுஞ்சில்‌ உயிர்களில்‌ கோபம்‌ 

மிகப்புகுந்‌ தடித்துப்‌ பட்டபா டெல்லாம்‌ 
மெய்யநீ அறிந்ததே அன்றோ. 


3446 

ஒடித்த இவ்‌ வுலகில்‌ சிறுவர்பால்‌ சிறிய 
உயிர்கள்பால்‌ தீமைகண்‌ டாங்கே 

அடித்திடற்‌ கஞ்சி உளைந்தனன்‌ என்னால்‌ 
ஆற்றிடாக்‌ காலத்தில்‌ சிறிதே 

பொடித்துநான்‌ பயந்த பயமெலாம்‌ உனது 
புந்தியில்‌ அறிந்ததே எந்தாய்‌ 

வெடித்தவெஞ்‌ சினம்‌என்‌ உளமுறக்‌ கண்டே 
வெதும்பிய நடுக்கம்நீ2 14 அறிவாய்‌. 


214. நடுக்கமும்‌ - படிவேறுபாடு. ஆ. பா. 


3447 


கோபமே வருமோ காமமே வருமோ 
கொடியமோ கங்களே வருமோ 
சாபமே அனைய தடைமதம்‌ வருமோ 
தாமதப்‌ பாவிவந்‌ திடுமோ 
பாபமே புரியும்‌ லோபமே வருமோ 
பயனில்மாற்‌ சரியம்வந்‌ திடுமோ 
தாபஆங்‌ கார மேஉறு மோஎன்‌ 
றையநான்‌ தளர்ந்ததும்‌ அறிவாய்‌. 


3448 


காமமா மதமாங்‌ காரமா திகள்‌என்‌ 
கருத்தினில்‌ உற்றபோ தெல்லாம்‌ 

நாமம்‌ஆர்‌ உளத்தோ டையவோ நான்தான்‌ 
நடூங்கிய நடுக்கம்நீ அறிவாய்‌ 

சேமமார்‌ உலகில்‌ காமமா திகளைச்‌ 
செறிந்தவர்‌ தங்களைக்‌ கண்டே 

ஆமைபோல்‌ ஒடுங்கி அடங்கினேன்‌ அதுவும்‌ 
ஐயநின்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


49 


22 


36 


37 


38 


39 


3449 

கருத்துவே றாகிக்‌ கோயிலில்‌ புகுந்துன்‌ 
காட்சியைக்‌ கண்டபோ தெல்லாம்‌ 

வருத்தமே அடைந்தேன்‌ பயத்தொடும்‌ திரும்பி 
வந்துநொந்‌ திளைத்தனன்‌ எந்தாய்‌ 

நிருத்தனே நின்னைத்‌ துதித்தபோ தெல்லாம்‌ 
நெகிழ்ச்சி இல்‌ லாமையால்‌ நடுங்கிப்‌ 

பருத்தஎன்‌ உடம்பைப்‌ பார்த்திடா தஞ்சிப்‌ 
படுத்ததும்‌ ஐயநீ அறிவாய்‌. 


3450 

புன்புலால்‌ உடம்பின்‌ அசுத்தமும்‌ இதனில்‌ 
புகுந்துநான்‌ இருக்கின்ற புணர்ப்பும்‌ 

என்பொலா மணியே எண்ணிநான்‌ எண்ணி 
ஏங்கிய ஏக்கம்நீ அறிவாய்‌ 

வன்புலால்‌ உண்ணும்‌ மனிதரைக்‌ கண்டு 
மயங்கிஉள்‌ நடுங்கிஆற்‌ றாமல்‌ 

என்பெலாம்‌ கருக இளைத்தனன்‌ அந்த 
இளைப்பையும்‌ ஐயநீ அறிவாய்‌. 


3451 


இந்தவிர்‌ சடைஎம்‌ இறைவனே என்னோ 
டியல்கலைத்‌ தருக்கஞ்செய்‌ திடவே 
வந்தவர்‌ தம்மைக்‌ கண்டபோ தெல்லாம்‌ 
மனம்மிக நடுங்கினேன்‌ அறிவாய்‌ 
சந்தியுற்‌ றொருகால்‌ படித்தசாத்‌ திரத்தைத்‌ 
தமியனேன்‌ மீளவுங்‌ கண்டே 
நொந்ததும்‌ உலகப்‌ படிப்பில்‌என்‌ உள்ளம்‌ 
நொந்ததும்‌ ஐயநீ அறிவாய்‌. 


3452 

முனித்தவெவ்‌ வினையோ நின்னருட்‌ செயலோ 
தெரிந்திலேன்‌ மோகமே லின்றித்‌ 

தனித்தனி ஒருசார்‌ மடந்தையர்‌ தமக்குள்‌ 
ஒருத்தியைக்‌ கைதொடச்்‌ சார்ந்தேன்‌ 

குனித்தமற்‌ றவரைத்‌ தொட்டனன்‌ அன்றிக்‌ 
கலப்பிலேன்‌ மற்றிது குறித்தே 

பனித்தனன்‌ நினைத்த தோறும்‌உள்‌ உடைந்தேன்‌ 
பகர்வதென்‌ எந்தைநீ அறிவாய்‌. 


3453 

பதியனே பொதுவில்‌ பரமநா டகஞ்செய்‌ 
பண்பனே நண்பனே உலகில்‌ 

ஒதியனேன்‌ பிறர்பால்‌ உரத்தவார்த்‌ தைகளால்‌ 
ஒருசில வாதங்கள்‌ புரிந்தே 

மதியிலா மையினால்‌ அகங்கரித்‌ ததன்பின்‌ 


50 


40 


41 


42 


43 


வள்ளல்‌உன்‌ அருளினால்‌ அறிந்தே 
விதியைநான்‌ நொந்து நடுங்கிய தெல்லாம்‌ 
மெய்யனே நீஅறிந்‌ ததுவே. 


3454 

அருளினை அளிக்கும்‌ அப்பனே உலகில்‌ 
அன்புளார்‌ வலிந்தெனக்‌ கீந்த 

பொருளினை வாங்கிப்‌ போனபோ தெல்லாம்‌ 
புழுங்கிய புழுக்கம்நீ அறிவாய்‌ 

மருளும்‌அப்‌ பொருளைச்‌ சாலகத்‌ தெறிந்து 
மனமிக இளைத்ததும்‌ பொருளால்‌ 

இருளுரும்‌ எனநான்‌ உளம்நடுங்‌ கியதும்‌ 
எந்தைநின்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


3455 


பொருளிலே உலகம்‌ இருப்பதா தலினால்‌ 
புரிந்துநாம்‌ ஒருவர்பால்‌ பலகால்‌ 

மருவினால்‌ பொருளின்‌ இச்சையால்‌ பலகால்‌ 
மருவுகின்‌ றான்‌எனக்‌ கருதி 

வெருவுவர்‌ எனநான்‌ அஞ்சிஎவ்‌ விடத்தும்‌ 
மேவிலேன்‌ எந்தைநீ அறிவாய்‌ 

ஒருவும்‌அப்‌ பொருளை நினைத்தபோ தெல்லாம்‌ 
உவட்டினேன்‌ இதுவும்நீ அறிவாய்‌. 


3456 

தகைத்தபே ௬லகில்‌ ஐயனே அடியேன்‌ 
தடித்தஉள்‌ ளத்தொடூ களித்தே 

நகைத்தபோ தெல்லாம்‌ நடுங்கினேன்‌ இங்கே 
நல்லவா கனங்களில்‌ ஏறி 

உகைத்தபோ தெல்லாம்‌ நடுங்கினேன்‌ விரைந்தே 
ஓட்டிய போதெலாம்‌ பயந்தேன்‌ 

பகைத்தபோ தயலார்‌ பகைகளுக்‌ கஞ்சிப்‌ 
பதுங்கினேன்‌ ஒதுங்கினேன்‌ எந்தாய்‌. 


3457 

சகப்புற வாழ்வைப்‌ பார்த்திடில்‌ கேட்கில்‌ 
சஞ்சலம்‌ உறும்‌எனப்‌ பயந்தே 

நகர்புறத்‌ திருக்குந்‌ தோட்டங்கள்‌ தோறும்‌ 
நண்ணியும்‌ பிறவிடத்‌ தலைந்தும்‌ 

பகற்பொழு தெல்லாம்‌ நாடொறுங்‌ கழித்தேன்‌ 
பகலன்றி இரவும்‌அப்‌ படியே 

மிகப்பல விடத்தும்‌ திரிந்தனன்‌ அடியேன்‌ 
விளம்பலென்‌ நீஅறிந்‌ ததுவே. 


3458 


உருவுள மடவார்‌ தங்களை நான்கண்‌ 


51 


44 


45 


46 


47 


48 


ணுற்றபோ துளநடூக்‌ குற்றேன்‌ 
ஒருவுளத்‌ தவரே வலிந்திட வேறோர்‌ 
உவளகத்‌ தொளித்தயல்‌ இருந்தேன்‌ 
கருவுளச்‌ சண்டைக்‌ கூக்குரல்‌ கேட்ட 
காலத்தில்‌ நான்‌உற்ற கலக்கம்‌ 
திருவுளம்‌ அறியும்‌ உரத்தசொல்‌ எனது 
செவிபுகில்‌ கனல்புகு வதுவே. 


3459 

பண்ணிகா ரங்கள்‌ பொசித்தஅப்‌ போதும்‌ 
பராக்கிலே செலுத்திய போதும்‌ 

எண்ணிய மடவார்‌ தங்களை விழைந்தே 
இசைந்தனு பவித்தஅப்‌ போதும்‌ 

நண்ணிய தயிலம்‌ முழுக்குற்ற போதும்‌ 
நவின்றசங்‌ கீதமும்‌ நடமும்‌ 

கண்ணுறக்‌ கண்டூ கேட்டஅப்‌ போதும்‌ 
கலங்கிய கலக்கம்நீ அறிவாய்‌. 


3460 

நயந்தபொற்‌ சரிகைத்‌ துகில்‌எனக்‌ கெனது 
நண்பினர்‌ உடுத்திய போது 

பயந்தஅப்‌ பயத்தை அறிந்தவர்‌ எல்லாம்‌ 
பயந்தனர்‌ வெய்யிலிற்‌ கவிகை 

வியந்துமேற்‌ பிடித்த போதெலாம்‌ உள்ளம்‌ 
வெருவினேன்‌ கைத்துகில்‌ வீசி 

அயந்தரு தெருவில்‌ நடப்பதற்‌ கஞ்சி 
அரைக்குமேல்‌ வீக்கினன்‌ எந்தாய்‌. 


3461 
கையுற வீசி நடப்பதை நாணிக்‌ 
கைகளைக்‌ கட்டியே நடந்தேன்‌ 
மெய்யுறக்‌ காட்ட வெருவிவெண்‌ துகிலால்‌ 
மெய்‌எலாம்‌ ஐயகோ215 மறைத்தேன்‌ 
வையமேல்‌ பிறர்தங்‌ கோலமும்‌ நடையும்‌ 
வண்ணமும்‌ அண்ணலே சிறிதும்‌ 
பையநான்‌ ஊன்றிப்‌ பார்த்ததே இல்லைப்‌ 
பார்ப்பனேல்‌ பயமிகப்‌ படைப்பேன்‌. 


215. ஐயவோ - படிவேறுபாடு. ஆ. பா 


3462. 


வைகிய நகரில்‌ எழிலுடை மடவார்‌ 
வலிந்தெனைக்‌ கைபிடித்‌ திழுத்தும்‌ 

சைகைவே றுரைத்தும்‌ சரசவார்த்‌ தைகளால்‌ 
தனித்தெனைப்‌ பலவிசை அறிந்தும்‌ 

பொய்கரைந்‌ தாணை புகன்றுமேல்‌ விழுந்தும்‌ 


22 


49 


50 


ம 


ச்‌ 


பொருள்முத லியகொடுத்‌ திசைத்தும்‌ 
கைகலப்‌ பறியேன்‌ நடூங்கினேன்‌ அவரைக்‌ 
கடிந்ததும்‌ இல்லைநீ அறிவாய்‌. 


3463 

எளியரை வலியார்‌ அடித்தபோ தையோ 
என்மனம்‌ கலங்கிய கலக்கம்‌ 

தெளியநான்‌ உரைக்க வல்லவன்‌ அல்லேன்‌ 
திருவுளம்‌ அறியுமே எந்தாய்‌216 

களியரைக்‌ கண்டு பயந்தஎன்‌ பயந்தான்‌ 
கடலினும்‌ பெரியது கண்டாய்‌ 

அளியர்பால்‌ கொடியர்‌ செய்தவெங்‌ கொடுமை 
அறிந்தஎன்‌ நடுக்கம்‌ஆர்‌ அறிவார்‌. 


216. அறியும்‌ எந்தாயே - பி. இரா. பதிப்பு. 


3464 

இரவிலே பிறர்தம்‌ இடத்திலே இருந்த 
இருப்பெலாம்‌ கள்ளர்கள்‌ கூடிக்‌ 

கரவிலே கவர்ந்தார்‌ கொள்ளைஎன்‌ றெனது 
காதிலே விழுந்தபோ தெல்லாம்‌ 

விரவிலே217 நெருப்பை மெய்யிலே மூட்டி 
வெதுப்பல்போல்‌ வெதும்பினேன்‌ எந்தாய்‌ 

உரவிலே ஒருவர்‌ திடுக்கென வரக்கண்‌ 
டூளம்நடுக்‌ குற்றனன்‌ பலகால்‌. 


217. விரைவிலே - முதற்பதிப்பு, பொ. சு., ச. மு. க., பி. இரா. பதிப்பு. 


3465 

உரத்தொரு வருக்கங்‌ கொருவர்‌ பேசியபோ 
துள்ளகம்‌ நடுங்கினேன்‌ பலகால்‌ 

கரத்தினால்‌ உரத்துக்‌ கதவுதட்‌ டியபோ 
தையவோ கலங்கினேன்‌ கருத்தில்‌ 

புரத்திலே அம்மா அப்பனே ஐயோ 
எனப்பிறர்‌ புகன்றசொல்‌ புகுந்தே 

தரத்தில்‌என்‌ உளத்தைக்‌ கலக்கிய கலக்கம்‌ 
தந்தைநீ அறிந்தது தானே. 


3466 

மண்ணினீள்‌ நடையில்‌ வந்தவெந்‌ துயரை 
மதித்துளம்‌ வருந்திய பிறர்தம்‌ 

கண்ணினீர்‌ விடக்கண்‌ டையவோ நானும்‌ 
கண்ணினீர்‌ விட்டுளங்‌ கவன்றேன்‌ 

நண்ணிநின்‌ றொருவர்‌ அசப்பிலே218 என்னை 
அழைத்தபோ தடியனேன்‌ எண்ணா 

தெண்ணியா துற்ற தோஎனக்‌ கலங்கி 


ல 


25 


54 


22 


56 


54 


ஏன்‌ எனல்‌ மறந்தனன்‌ எந்தாய்‌. 57 


218. அசைப்பிலே - படிவேறுபாடு. ஆ. பா. 


3467 
தேட்டிலே மிகுந்த சென்னையில்‌ இருந்தால்‌ 
சிலுகுறும்‌219 என்றுளம்‌ பயந்தே 
நாட்டிலே சிறிய ஊர்ப்புறங்‌ களிலே 
நண்ணினேன்‌ ஊர்ப்புறம்‌ அடுத்த 
காட்டிலே பருக்கைக்‌ கல்லிலே புன்செய்க்‌ 
களத்திலே திரிந்துற்ற இளைப்பை 
ஏட்டிலே எழுத முடியுமோ இவைகள்‌ 
எந்தைநீ அறிந்தது தானே. 58 


219. சிறுகுறும்‌ - முதற்பதிப்பு, பொ. சு., ச.மு. ௧. பதிப்பு. 


3468 
என்புடை வந்தார்‌ தம்முகம்‌ நோக்கி 
என்கொலோ என்கொலோ இவர்தாம்‌ 
துன்புடை யவரோ இன்புடை யவரோ 
சொல்லுவ தென்னையோ என்றே 
வன்புடை மனது கலங்கிஅங்‌ கவரை 
வாஎனல்‌ மறந்தனன்‌ எந்தாய்‌ 
அன்புடை 220 யவரைக்‌ கண்டபோ தெல்லாம்‌ 
என்கொலோ என்றயர்ந்‌ தேனே. 59 


220. இன்புடை - ச.மு ௧. பதிப்பு. 


3469 
காணுறு பசுக்கள்‌ கன்றுக ளாதி 

கதறிய போதெலாம்‌ பயந்தேன்‌ 
ஏணுறு மாடு முதல்பல விருகம்‌22 1 

இளைத்தவை கண்டுளம்‌ இளைத்தேன்‌ 
கோணுறு கோழி முதல்பல பறவை 

கூவுதல்‌ கேட்டூளங்‌ குலைந்தேன்‌ 
வீணுறு கொடியர்‌ கையிலே வாளை 

திர்த்தல்கண்‌ டென்‌என வெருண்டேன்‌. 60 

221. மிருகம்‌ - முதற்பதிப்பு, பொ. சு., ச.மு.க., பி. இரா. பதிப்பு. 


3470 

பிதிர்ந்தமண்‌ உடம்பை மறைத்திட வலியார்‌ 
பின்முன்நோக்‌ காதுமேல்‌ நோக்கி 

அதிர்ந்திட நடந்த போதெலாம்‌ பயந்தேன்‌ 
அவர்புகன்‌ றிட்டதீ மொழிகள்‌ 

பொதிந்திரு செவியில்‌ புகுந்தொறும்‌ பயந்தேன்‌ 


புண்ணியா நின்துதி எனும்‌ஓர்‌ 
முதிர்ந்ததீங்‌ கனியைக்‌ கண்டிலேன்‌ வேர்த்து 
முறிந்தகாய்‌ கண்டூளம்‌ தளர்ந்தேன்‌. 
3471 
வாடிய பயிரைக்‌ கண்டபோ தெல்லாம்‌ 
வாடினேன்‌ பசியினால்‌ இளைத்தே 
வீடுதோ றிரந்தும்‌ பசியறா தயர்ந்த 
வெற்றரைக்‌ கண்டுளம்‌ பதைத்தேன்‌ 
நீடிய பிணியால்‌ வருந்துகின்‌ றோர்‌என்‌ 
நேர்உறக்‌ கண்டூளந்‌ துடித்தேன்‌ 
ஈடின்மா222 னிகளாய்‌ ஏழைக எளாய்நெஞ்‌ 


சிளைத்தவர்‌ தமைக்கண்டே இளைத்தேன்‌. 


222. ஈட - ஒப்பு, முதற்‌ பதிப்பு. 


3472 

நலிதரு சிறிய தெய்வமென்‌ றையோ 
நாட்டிலே பலபெயர்‌ நாட்டிப்‌ 

பலிதர ஆடு பன்றிகுக்‌ குடங்கள்‌ 
பலிக்கடா முதலிய உயிரைப்‌ 

பொலிவுறக்‌ கொண்டே போகவும்‌ கண்டே 
புந்திநொந்‌ துளநடுக்‌ குற்றேன்‌ 

கலியுறு சிறிய தெய்வவெங்‌ கோயில்‌ 
கண்டகா லத்திலும்‌ பயந்தேன்‌. 


3473 

துண்ணெனக்‌ கொடியோர்‌ பிறவுயிர்‌ கொல்லத்‌ 
தொடங்கிய போதெலாம்‌ பயந்தேன்‌ 

கண்ணினால்‌ ஐயோ பிறஉயிர்‌ பதைக்கக்‌ 
கண்டகா லத்திலும்‌ பதைத்தேன்‌ 

மண்ணினில்‌ வலையும்‌ தூண்டிலும்‌ கண்ணி 
வகைகளும்‌ கண்டபோ தெல்லாம்‌ 

எண்ணிஎன்‌ உள்ளம்‌ நடுங்கிய நடூக்கம்‌ 
எந்தைநின்‌ திருவுளம்‌223 அறியும்‌. 


223. திருவருள்‌ - முதற்‌ பதிப்பு, பொ. சு. பதிப்பு. 


3474 

நடுநிலை இல்லாக்‌ கூட்டத்தைக்‌ கருணை 
நண்ணிடா அரையரை நாளும்‌ 

கெடுநிலை நினைக்கும்‌ சிற்றதி காரக்‌ 
கேடரைப்‌ பொய்யலால்‌ கிளத்தாப்‌ 

படுநிலை யவரைப்‌ பார்த்தபோ தெல்லாம்‌ 
பயந்தனன்‌ சுத்தசன்‌ மார்க்கம்‌ 

விடுநிலை உலக நடைஎலாங்‌ கண்டே 


ள்‌ 


61 


62 


63 


64 


வெருவினேன்‌ வெருவினேன்‌ எந்தாய்‌ 


3475 

ஓங்கிய திருச்சிற்‌ றம்பல முடைய 
ஒருதனித்‌ தலைவனே என்னைத்‌ 

தாங்கிய தாயே தந்தையே குருவே 
தயாநிதிக்‌ கடவுளே நின்பால்‌ 

நீங்கிய மனத்தார்‌ யாவரே எனினும்‌ 
அவர்தமை நினைத்தபோ தெல்லாம்‌ 

தேங்கிய உள்ளம்‌ பயந்தனன்‌ அதுநின்‌ 
திருவுளம்‌ அறியுமே எந்தாய்‌. 


3476 

காட்டுயர்‌ அணைமேல்‌ இருக்கவும்‌ பயந்தேன்‌ 
காலின்மேல்‌ கால்வைக்கப்‌ பயந்தேன்‌ 

பாட்டயல்‌ கேட்கப்‌ பாடவும்‌ பயந்தேன்‌ 
பஞ்சணை படுக்கவும்‌ பயந்தேன்‌ 

நாட்டிய உயர்ந்த திண்ணைமேல்‌ இருந்து 
நன்குறக்‌ களித்துக்‌ கால்கீழே 

நீட்டவும்‌ பயந்தேன்‌ நீட்டிப்பே சுதலை 
நினைக்கவும்‌ பயந்தனன்‌ எந்தாய்‌. 


3477 

தலைநெறி ஞான சுத்தசன்‌ மார்க்கம்‌ 
சார்ந்திட முயலுறா தந்தோ 

கலைநெறி உலகக்‌ கதியிலே கருத்தைக்‌ 
கனிவுற வைத்தனர்‌ ஆகிப்‌ 

புலைநெறி விரும்பி னார்‌உல குயிர்கள்‌ 
பொதுஎனக்‌ கண்டிரங்‌ காது 

கொலைநெறறி நின்றார்‌ தமக்குளம்‌ பயந்தேன்‌ 
எந்தைநான்‌ கூறுவ தென்னே. 


3478 

இவ்வணஞ்‌ சிறியேற்‌ குலகியல்‌ அறிவிங்‌ 
கெய்திய நாளது தொடங்கி 

நைவணம்‌ இற்றைப்‌ பகல்வரை அடைந்த 
நடுக்கமும்‌ துன்பமும்‌ உரைக்க 

எவ்வணத்‌ தவர்க்கும்‌ அலகுறா224 தெனில்யான்‌ 
இசைப்பதென்‌ இசைத்ததே அமையும்‌ 

செவ்வணத்‌ தருணம்‌ இதுதலை வாநின்‌ 
திருவுளம்‌ அறிந்ததே எல்லாம்‌. 


224. அலகுறாது - குறைவுபடாது. முதற்‌ பதிப்பு. 


3479 
தரைத்தலத்‌ தெனைநீ எழுமையும்‌ பிரியாத்‌ 


56 


65 


66 


67 


68 


69 


தம்பிரான்‌ அல்லையோ மனத்தைக்‌ 
கரைத்துளே புகுந்தென்‌ உயிரினுட்‌ கலந்த 
கடவுள்நீ அல்லையோ எனைத்தான்‌ 
இரைத்திவ ணளித்தோர்‌ சிற்சபை விளங்கும்‌ 
எந்தைநீ அல்லையோ நின்பால்‌ 
உரைத்தல்‌என்‌ ஒழுக்கம்‌ ஆதலால்‌ உரைத்தேன்‌ 
நீஅறி யாததொன்‌ றுண்டோ. 


3480 

கைதலத்‌ தோங்கும்‌ கனியின்‌225 என்‌ னுள்ளே 
கனிந்தஎன்‌ களைகண்நீ அலையோ 

மெய்தலத்‌ தகத்தும்‌ புறத்தும்விட்‌ டகலா 
மெய்யன்நீ அல்லையோ எனது 

பைதல்தீர்த்‌ தருளுந்‌ தந்தைந்‌ அலையோ 
பரிந்துநின்‌ திருமுன்விண்‌ ணப்பம்‌ 

செய்தல்‌என்‌ ஒழுக்கம்‌ ஆதலால்‌ செய்தேன்‌ 
திருவுளம்‌ தெரிந்ததே226 எல்லாம்‌. 


225. கனியில்‌ - பி. இரா. பதிப்பு. 
226. அறிந்ததே - முதற்பதிப்பு, பொ. சு., ச. மு. ௧. பதிப்பு. 


3481 
இன்னவா றடியேன்‌ அச்சமுந்‌ துயரும்‌ 
எய்திநின்‌ றிளைத்தனன்‌ அந்தோ 
துன்னஆ ணவமும்‌ மாயையும்‌ வினையும்‌ 
சூழ்ந்திடும்‌ மறைப்பும்‌இங்‌ குனைத்தான்‌ 
உன்னவா சற்றே உரைக்கவா ஒட்டேம்‌ 
என்பவால்‌ என்செய்வேன்‌ எனது 
மன்னவா ஞான மன்றவா எல்லாம்‌ 
வல்லவா இதுதகு மேயோ. 


3482 

எள்ளலாம்‌ பயத்தால்‌ துயரினால்‌ அடைந்த 
இளைப்பெலாம்‌ இங்குநான்‌ ஆற்றிக்‌ 

கொள்ளவே அடூத்தேன்‌ மாயையா திகள்‌என்‌ 
கூடவே அடூத்ததென்‌ அந்தோ 

வள்ளலே எனது வாழ்முதற்‌ பொருளே 
மன்னவா நின்னலால்‌ அறியேன்‌ 

உள்ளல்வே நிலைஎன்‌ உடல்பொருள்‌ஆவி 
உன்னதே என்னதன்‌ றெந்தாய்‌. 


3483 

என்சுதந்‌ தரம்‌ஓர்‌ எட்டுணை யேனும்‌ 
இல்லையே எந்தைஎல்‌ லாம்‌உன்‌ 

தன்சுதந்‌ தரமே அடுத்தஇத்‌ தருணம்‌ 
தமியனேன்‌ தனைப்பல துயரும்‌ 


57 


70 


பர 


12 


73 


வன்சுமை மயக்கும்‌ அச்சமும்‌ மறைப்பும்‌ 
மாயையும்‌ வினையும்‌ஆ ணவமும்‌ 

இன்சுவைக்‌ கனிபோல்‌ உண்கின்ற தழகோ 
இவைக்கெலாம்‌ நான்‌இலக்‌ கலவே. 


3484 


அறிவொரு சிறிதிங்‌ கறிந்தநாள்‌ முதல்‌என்‌ 
அப்பனே நினைமறந்‌ தறியேன்‌ 
செறிவிலாச்‌ சிறிய பருவத்தும்‌ வேறு 
சிந்தைசெய்‌ தறிந்திலேன்‌ உலகில்‌ 
பிறிதொரு பிழையுஞ்‌ செய்திலேன்‌ அந்தோ 
பிழைத்தனன்‌ ஆயினும்‌என்னைக்‌ 
குறியுறக்‌ கொண்டே குலங்குறிப்‌ பதுநின்‌ 
குணப்பெருங்‌ குன்றினுக்‌ கழகோ. 
3485 
ஐயநான்‌ ஆடும்‌ பருவத்திற்‌ றானே 
அடுத்தநன்‌ னேயனோ டப்பா 
பொய்யுல காசை எனக்கிலை உனக்கென 
புகல்‌என அவனும்‌அங்‌ கிசைந்தே 
மெய்யுறத்‌ துறப்போம்‌ என்றுபோய்‌ நினது 
மெய்யருள்‌ மீட்டிட மீண்டேம்‌ 
துய்யநின்‌ உள்ளம்‌ அறிந்ததே எந்தாய்‌ 
இன்றுநான்‌ சொல்லுவ தென்னே. 


3486 
தேர்விலாச்‌ சிறிய பருவத்திற்‌ றானே 
தெய்வமே தெய்வமே எனநின்‌ 
சார்வுகொண்‌ டெல்லாச்‌ சார்வையும்‌ விடுத்தேன்‌ 
தந்தையும்‌ குருவும்நீ என்றேன்‌ 
பேர்விலா துளத்தே வந்தவா பாடிப்‌ 
பிதற்றினேன்‌ பிறர்மதிப்‌ பறியேன்‌ 
ஓர்விலாப்‌ பிழைகள்‌ ஒன்றையும்‌ அறியேன்‌ 
இன்றுநான்‌ உரைப்பதிங்‌ கென்னே. 


3487 

பொறித்துனைப்‌ பதியாப்‌ பெற்றநாள்‌ அடிமை 
புரிந்தது போலவே இன்றும்‌ 

செறித்துநிற்‌ கின்றேன்‌ அன்றிஎன்‌ உரிமைத்‌ 
தெய்வமும்‌ குருவும்மெய்ப்‌ பொருளும்‌ 

நெறித்தநற்‌ றாயுந்‌ தந்தையும்‌ இன்பும்‌ 
நேயமும்‌ நீஎனப்‌ பெற்றே 

குறித்தறிந்‌ ததன்பின்‌ எந்தைநான்‌ ஏறிக்‌ 
குதித்ததென்‌ கூறுக நீயே. 


3488 


58 


74 


75 


76 


77 


78 


59 


பரிந்துனைப்‌ பதியாப்‌ பெற்றநாள்‌ அடிமை 
பணிபுரிந்‌ தாங்கிது வரையில்‌ 
புரிந்துறு கின்றேன்‌ அன்றிஎன்‌ உயிரும்‌ 
பொருளும்‌என்‌ புணர்ப்பும்‌என்‌ அறிவும்‌ 
விரிந்தஎன்‌ சுகமும்‌ தந்தையுங்‌ குருவும்‌ 
மெய்ம்மையும்‌ யாவும்நீ என்றே 
தெரிந்தபின்‌ அந்தோ வேறுநான்‌ செய்த 
செய்கைஎன்‌ செப்புக நீயே. 79 


3489 
மைதவழ்‌ விழிஎன்‌ அம்மைஓர்‌ புடைகொள்‌227 
வள்ளலே நின்னைஅன்‌ பாலும்‌ 
வைதவர்‌ தமைநான்‌ மதித்திலேன்‌ அன்பால்‌ 
வாழ்த்துகின்‌ றோர்தமை வாழ்த்தி 
உய்தவர்‌ இவர்‌என்‌ றுறுகின்றேன்‌ அல்லால்‌ 
உன்‌அருள்‌ அறியநான்‌ வேறு 
செய்ததொன்‌ றிலையே செய்தனன்‌ எனினும்‌ 
திருவுளத்‌ தடைத்திடல்‌ அழகோ. 80 


227. மைதவழ்‌ முகில்போன்‌ றருள்பொழி கருணை - முதற்‌ பதிப்பு, 
பொ. சு., ச. மு. க. 'மைதவழ்‌ விழியென்‌ னம்மையோர்‌ புடைகொள்‌ வள்ளலே' என்றும்‌ பாடம்‌ எனச்‌ 
ச.மு.க. அடிக்குறிப்பிடுகிறார்‌. 


3490 
ஆரணம்‌ உரைத்த வரைப்பெலாம்‌ பலவாம்‌ 
ஆகமம்‌ உரைவரைப்‌ பெல்லாம்‌ 
காரண நினது திருவருட்‌ செங்கோல்‌ 
கணிப்பருங்‌ களிப்பிலே ஓங்கி 
நாரணர்‌ முதலோர்‌ போற்றிட விளங்கி 
நடக்கின்ற பெருமைநான்‌ அறிந்தும்‌ 
தாரணி யிடைஇத்‌ துன்பமா திகளால்‌ 
தனையனேன்‌ தளருதல்‌ அழகோ. 81 


3491 
பார்முதல்‌ நாதப்‌ பதிஎலாங்‌ கடந்தப்‌ 
பாலும்‌அப்‌ பாலும்‌அப்‌ பாலும்‌ 
ஓர்முதல்‌ ஆகித்‌ திருவருட்‌ செங்கோல்‌ 
உரைப்பரும்‌ பெருமையின்‌ ஓங்கிச்‌ 
சீர்பெற விளங்க நடத்திமெய்ப்‌ பொதுவில்‌ 
சிறந்தமெய்த்‌ தந்தைநீ இருக்க 
வார்கடல்‌ உலகில்‌ அச்சமா திகளால்‌ 
மகன்மனம்‌ வருந்துதல்‌ அழகோ. 82 


3492 
ஆர்ந்தவே தாந்தப்‌ பதிமுதல்‌ யோகாந்‌ 
தப்பதி வரையும்‌அப்‌ பாலும்‌ 


தேர்ந்தருள்‌ ஆணைத்‌ திருநெறிச்‌ செங்கோல்‌ 
செல்லஓர்‌ சிற்சபை இடத்தே 
சார்ந்தபே ரின்பத்‌ தனியர சியற்றும்‌ 
தந்தையே தனிப்பெருந்‌ தலைவா 
பேர்ந்திடேன்‌ எந்த விதத்திலும்‌ நினக்கே 
பிள்ளைநான்‌ வருந்துதல்‌ அழகோ. 


3493 

சித்திகள்‌ எல்லாம்‌ வல்லதோர்‌ ஞானத்‌ 
திருச்சபை தன்னிலே திகழும்‌ 

சத்திகள்‌ எல்லாம்‌ சத்தர்கள்‌ எல்லாம்‌ 
தழைத்திடத்‌ தனிஅருட்‌ செங்கோல்‌ 

சத்திய ஞானம்‌ விளக்கியே நடத்தும்‌ 
தனிமுதல்‌ தந்தையே தலைவா 

பித்தியல்‌ உடையேன்‌ எனினும்நின்‌ தனக்கே 
பிள்ளைநான்‌ வாடுதல்‌ அழகோ. 


3494 

சாற்றுபே ரண்டப்‌ பகுதிகள்‌ அனைத்தும்‌ 
தனித்தனி அவற்றுளே நிரம்பித்‌ 

தோற்றுமா பிண்டப்‌ பகுதிகள்‌ அனைத்தும்‌ 
சோதியால்‌ விளக்கிஆ னந்த 

ஆற்றிலே நனைத்து வளர்த்திடும்‌ பொதுவில்‌ 
அரும்பெருந்‌ தந்தையே இன்பப்‌ 

பேற்றிலே விழைந்தேன்‌ தலைவநின்‌ தனக்கே 
பிள்ளைநான்‌ பேதுறல்‌ அழகோ. 


3495 

சிறந்ததத்‌ துவங்கள்‌ அனைத்துமாய்‌ அலவாய்த்‌ 
திகழ்‌ஒளி யாய்‌ஒளி எல்லாம்‌ 

பிறங்கிய வெளியாய்‌ வெளிஎலாம்‌ விளங்கும்‌ 
பெருவெளி யாய்‌அதற்‌ கப்பால்‌ 

நிறைந்தசிற்‌ சபையில்‌ அருளர சியற்றும்‌ 
நீதிநல்‌ தந்தையே இனிமேல்‌ 

பிறந்திடேன்‌ இறவேன்‌ நின்னைவிட்‌ டகலேன்‌ 
பிள்ளைநான்‌ வாடுதல்‌ அழகோ. 


3496 

எண்ணிய எல்லாம்‌ வல்லபே ரருளாம்‌ 
இணையிலாத்‌ தனிநெடூஞ்‌ செங்கோல்‌ 

நண்ணிய திருச்சிற்‌ றம்பலத்‌ தமர்ந்தே 
நடத்தும்‌ஓர்‌ ஞானநா யகனே 

தண்ணருள்‌ அளிக்கும்‌ தந்தையே உலகில்‌ 
தனையன்நான்‌ பயத்தினால்‌ துயரால்‌ 

அண்ணிய மலங்கள்‌ ஐந்தினால்‌ இன்னும்‌ 
ஐயகோ வாடுதல்‌ அழகோ. 


60 


83 


64 


85 


66 


87 


3497 

கலைஎலாம்‌ புகலும்‌ கதிஎலாம்‌ கதியில்‌ 
காண்கின்ற காட்சிகள்‌ எல்லாம்‌ 

நிலையெலாம்‌ நிலையில்‌ நேர்ந்தனு பவஞ்செய்‌ 
நிறைவெலாம்‌ விளங்கிடப்‌ பொதுவில்‌ 

மலைவிலாச்‌ சோதி அருட்பெருஞ்‌ செங்கோல்‌ 
வாய்மையான்‌ நடத்தும்‌ஓர்‌ தனிமைத்‌ 

தலைவனே எனது தந்தையே நினது 
தனையன்நான்‌ தளருதல்‌ அழகோ. 


3498 

ஆதியே நடுவே அந்தமே எனும்‌இவ்‌ 
வடைவெலாம்‌ இன்றிஒன்‌ றான 

சோதியே வடிவாய்த்‌ திருச்சிற்றம்‌ பலத்தே 
தூயபே ரருள்தனிச்‌ செங்கோல்‌ 

நீதியே நடத்தும்‌ தனிப்பெருந்‌ தலைமை 
நிருத்தனே ஒருத்தனே நின்னை 

ஓதியே வழுத்தும்‌ தனையன்நான்‌ இங்கே 
உறுகணால்‌ தளருதல்‌ அழகோ. 


3499 

அத்தனே திருச்சிற்‌ றம்பலத்‌ தரசே 
அரும்பெருஞ்‌ சோதியே அடியார்‌ 

பித்தனே எனினும்‌ பேயனே எனினும்‌ 
பெரிதருள்‌ புரிதனித்‌ தலைமைச்‌ 

சித்தனே எல்லாம்‌ செய்திட வல்ல 
செல்வனே சிறப்பனே சிவனே 

சுத்தனே நினது தனையன்நான்‌ மயங்கித்‌ 
துயர்ந்துளம்‌ வாடுதல்‌ அழகோ. 


3500 

உற்றதோர்‌ திருச்சிற்‌ றம்பலத்‌ தோங்கும்‌ 
ஒருதனித்‌ தந்தையே நின்பால்‌ 

குற்றம்நான்‌ புரிந்திங்‌ கறிந்திலேன்‌ குற்றம்‌ 
குயிற்றினேன்‌ என்னில்‌அக்‌ குற்றம்‌ 

இற்றென அறிவித்‌ தறிவுதந்‌ தென்னை 
இன்புறப்‌ பயிற்றுதல்‌ வேண்டும்‌ 

மற்றய லார்போன்‌ றிருத்தலோ தந்தை 
வழக்கிது நீஅறி யாயோ. 


3501 
குற்றமோ குணமோ நான்‌அறி யேன்‌என்‌ 
குறிப்பெலாம்‌ திருச்சிற்றம்‌ பலத்தே 
உற்றதா தலினால்‌ உலகியல்‌ வழக்கில்‌ 
உற்றன228 மற்றென தலவே 


தெற்றென229 அருட்கே குற்றம்‌என்‌ பதுநான்‌ 
செய்திடில்‌ திருத்தலே அன்றி 

மற்றய லார்போன்‌ றிருப்பதோ தந்‌ைத 
மரபிது நீஅறி யாயோ. 


228. உற்றிடின்‌ - முதற்பதிப்பு; பொ. சு., ச. மு. ௧. பதிப்பு. 
229. தெற்றென - விரைந்து. முதற்பதிப்பு. 


3502 


மாயையால்‌ வினையால்‌ அரிபிர மாதி 
வானவர்‌ மனமதி மயங்கித்‌ 
தீயகா ரியங்கள்‌ செய்திடில்‌ அந்தோ 
சிறியனேன்‌ செய்வது புதிதோ 
ஆயினும்‌ தீய இவைஎன அறியேன்‌ 
அறிவித்துத்‌ திருத்துதல்‌ அன்றி 
நீயிவண்‌ பிறர்போன்‌ றிருப்பது தந்தை 
நெறிக்கழ கல்லவே எந்தாய்‌. 


3503 
கருணையும்‌ சிவமே பொருள்‌எனக்‌ காணும்‌ 
காட்சியும்‌ பெறுகமற்‌ றெல்லாம்‌ 
மருள்நெறி எனநீ எனக்கறி வித்த 
வண்ணமே பெற்றிருக்‌ கின்றேன்‌ 
இருள்நெறி மாயை வினைகளால்‌ கலக்கம்‌ 
எய்திய தென்செய்வேன்‌ எந்தாய்‌ 
தெருள்நிலை இன்றிக்‌ கலங்கினேன்‌ எனினும்‌ 
சிறுநெறி பிடித்ததொன்‌ றிலையே. 


3504 

கலங்கிய போதும்‌ திருச்சிற்றம்‌ பலத்தில்‌ 
கருணையங்‌ கடவுளே நின்பால்‌ 

இலங்கிய நேயம்‌ விலங்கிய திலையே 
எந்தைநின்‌ உளம்‌அறி யாதோ 

மலங்கிய மனத்தேன்‌ புகல்வதென்‌ வினையால்‌ 
மாயையால்‌ வரும்பிழை எல்லாம்‌ 

அலங்கும்‌என்‌ பிழைகள்‌ அல்லஎன்‌ றுன்னோ 
டடிக்கடி அறைந்தனன்‌ ஆண்டே. 


3505 

இரும்பினும்‌ கொடிய மனஞ்செயும்‌ பிழையும்‌ 
என்பிழை அன்றெனப்‌ பலகால்‌ 

விரும்பிநின்‌ அடிக்கே விண்ணப்பித்‌ திருந்தேன்‌ 
வேறுநான்‌ செய்ததிங்‌ கென்னே 

அரும்பொனே திருச்சிற்‌ றம்பலத்‌ தமுதே 
அப்பனே என்றிருக்‌ கின்றேன்‌ 

துரும்பினுஞ்‌ சிறியேன்‌ புகல்வதென்‌ நினது 


62 


92 


93 


94 


95 


தூயதாம்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


3506 
வருமுயிர்‌ இரக்கம்‌ பற்றியே உலக 
வழக்கில்‌என்‌ மனஞ்சென்ற தோறும்‌ 


வெருவிநின்‌ அடிக்கே விண்ணப்பித்‌ திருந்தேன்‌ 
விண்ணப்பஞ்‌ செய்கின்றேன்‌ இன்றும்‌ 


உருவஎன்‌ உயிர்தான்‌ உயிர்‌இரக்‌ கந்தான்‌ 
ஒன்றதே இரண்டிலை இரக்கம்‌ 

ஒருவில்‌என்‌ உயிரும்‌ ஒருவும்‌என்‌ உள்ளத்‌ 
தொருவனே நின்பதத்‌ தாணை. 


3507 


தலைவர்கள்‌ எல்லாம்‌ தனித்தனி வணங்கும்‌ 


தலைவனே இன்றும்‌என்‌ உளமும்‌ 
மலைவில்‌என்‌ அறிவும்‌ நானும்‌இவ்‌ வுலக 
வழக்கிலே உயிர்‌இரக்‌ கத்தால்‌ 


இலகுகின்‌ றனம்நான்‌ என்செய்வேன்‌ இரக்கம்‌ 


என்னுயிர்‌ என்னவே றிலையே 
நிலைபெறும்‌ இரக்கம்‌ நீங்கில்‌என்‌ உயிரும்‌ 
நீங்கும்நின்‌ திருவுளம்‌ அறியும்‌. 
3508 
ஆதலால்‌ இரக்கம்‌ பற்றிநான்‌ உலகில்‌ 
ஆடலே அன்றிஓர்‌ விடயக்‌ 
காதலால்‌ ஆடல்‌ கருதிலேன்‌ விடயக்‌ 
கருத்தெனக்‌ கில்லைஎன்‌ றிடல்‌ இப்‌ 
போதலால்‌ சிறிய போதும்‌உண்‌ டதுநின்‌ 
புந்தியில்‌ அறிந்தது தானே 
ஈதலால்‌ வேறோர்‌ தீதென திடத்தே 
இல்லைநான்‌ இசைப்பதென்‌ எந்தாய்‌. 


3509 

என்னையும்‌ இரக்கந்‌ தன்னையும்‌ ஒன்றாய்‌ 
இருக்கவே இசைவித்‌ திவ்வுலகில்‌ 

மன்னிவாழ்‌ வுறவே வருவித்த கருணை 
வள்ளல்நீ நினக்கிது விடயம்‌ 

பன்னல்‌என்‌ அடியேன்‌ ஆயினும்‌ பிள்ளைப்‌ 
பாங்கினால்‌ உரைக்கின்றேன்‌ எந்தாய்‌ 

இன்னவா றெனநீ சொன்னவா நியற்றா 
திருந்ததோர்‌ இறையும்‌ இங்‌ கிலையே. 


3510 


உறுவினை தவிர்க்கும்‌ ஒருவனே உலகில்‌ 
ஓடியும்‌ ஆடியும்‌ உழன்றும்‌ 
சிறுவர்தாம்‌ தந்தை வெறுப்பஆர்க்‌ கின்றார்‌ 


63 


96 


97 


98 


99 


100 


சிறியனேன்‌ ஒருதின மேனும்‌ 
மறுகிநின்‌ றாடி ஆர்த்ததிங்‌ குண்டோ 

நின்பணி மதிப்பலால்‌ எனக்குச்‌ 
சிறுவிளை யாட்டில்‌ சிந்தையே இலைநின்‌ 

திருவுளம்‌ அறியுமே எந்தாய்‌. 


3511 

தந்தையர்‌ வெறுப்ப மக்கள்தாம்‌ பயனில்‌ 
சழக்குரை யாடிவெங்‌ காமச்‌ 

சிந்தைய ராகித்‌ திரிகின்றார்‌ அந்தோ 
சிறியனேன்‌ ஒருதின மேனும்‌ 

எந்தைநின்‌ உள்ளம்‌ வெறுப்பநின்‌ பணிவிட்‌ 
டிவ்வுல கியலில்‌அவ்‌ வாறு 

தெந்தன என்றே திரிந்ததுண்‌ டேயோ 
திருவுளம்‌ அறியநான்‌ அறியேன்‌. 


3512 

அம்புவி தனிலே தந்தையர்‌ வெறுப்ப 
அடிக்கடி அயலவர்‌ உடனே 

வம்புறு சண்டை விளைக்கின்றார்‌ சிறுவர்‌ 
வள்ளலே நின்பணி விடுத்தே 

இம்பர்‌ இவ்‌ வுலகில்‌ ஒருதின மேனும்‌ 
ஏழையேன்‌ பிறரொடு வெகுண்டே 

வெம்புறு சண்டை விளைத்ததுண்‌ டேயோ 
மெய்யநின்‌ ஆணைநான்‌ அறியேன்‌. 


3513 

வள்ளல்‌ இவ்‌ வுலகில்‌ தந்தையர்‌ வெறுப்ப 
மக்கள்தாம்‌ ஒழுக்கத்தை மறந்தே 

கள்ளருந்‌ துதல்சூ தாடூதல்‌ காமக்‌ 
கடைதொறும்‌ மயங்குதல்‌ பொய்யே 

விள்ளுதல்‌ புரிவார்‌ ஐயகோ அடியேன்‌ 
மெய்யநின்‌ திருப்பணி விடுத்தே 

எள்ளிஅவ்‌ வாறுபுரிந்ததொன்‌ றுண்டோ 
எந்தைநின்‌ ஆணைநான்‌ அறியேன்‌. 


3514 

மலைவிலாத்‌ திருச்சிற்‌ றம்பலத்‌ தமர்ந்த 
வள்ளலே உலகினில்‌ பெற்றோர்‌ 

குலைநடூக்‌ குறவே கடுகடுத்‌ தோடிக்‌ 
கொடியதீ நெறியிலே மக்கள்‌ 

புலைகொலை களவே புரிகின்றார்‌ அடியேன்‌ 
புண்ணிய நின்பணி விடுத்தே 

உலையஅவ வாறு புரிந்ததொன்‌ றுண்டோ 
உண்பதத்‌ தாணைநான்‌ அறியேன்‌. 


64 


101 


102 


103 


104 


105 


3515 

தனிப்பெருஞ்‌ சோதித்‌ தந்தையே உலகில்‌ 
தந்தையர்‌ பற்பல காலும்‌ 

இனிப்புறு மொழியால்‌ அறிவுற மக்கட்‌ 
கேற்கவே பயிற்றிடுந்‌ தோறும்‌ 

பனிப்புற ஓடிப்‌ பதுங்கிடு கின்றார்‌ 
பண்பனே என்னைநீ பயிற்றத்‌ 

தினைத்தனை யேனும்‌ பதுங்கிய துண்டோ 
திருவுளம்‌ அறியநான்‌ அறியேன்‌. 


3516 

தன்னைநே ரில்லாத்‌ தந்தையே உலகில்‌ 
தந்தையர்‌ தங்களை அழைத்தே 

சொன்னசொல்‌ மறுத்தே மக்கள்தம்‌ மனம்போம்‌ 
சூழலே போகின்றார்‌ அடியேன்‌ 

என்னைநீ உணர்த்தல்‌ யாதது மலையின்‌ 
இலக்கெனக்‌ கொள்கின்றேன்‌ அல்லால்‌ 

பின்னைஓர்‌ இறையும்‌ மறுத்ததொன்‌ றுண்டோ 
பெரியநின்‌ ஆணைநான்‌ அறியேன்‌. 


3211 
போற்றுவார்‌ போற்றும்‌ புனிதனே மக்கள்‌ 
பொருந்துதம்‌ தந்தையர்‌ தமையே 
வேற்றுவாழ்‌ வடைய வீடூதா பணந்தா 
மெல்லிய சரிகைவத்‌ திரந்தா 
ஏற்றஆ பரணந்‌ தாஎனக்‌ கேட்டே 
இரங்குவார்‌ இவைகுறித்‌ தடியேன்‌ 
தேற்றுவாய்‌ நின்னைக்‌ கேட்டதொன்‌ றுண்டோ 
திருவுளம்‌ அறியநான்‌ அறியேன்‌. 


3518 


குணம்புரி எனது தந்தையே உலகில்‌ 
கூடிய மக்கள்தந்‌ தையரைப்‌ 
பணம்புரி காணி பூமிகள்‌ புரிநற்‌ 
பதிபுரி ஏற்றபெண்‌ பார்த்தே 
மணம்புரி எனவே வருத்துகின்‌ றார்‌என்‌ 
மனத்திலே ஒருசிறி தேனும்‌ 
எணம்புரிந்‌ துனைநான்‌ வருத்திய துண்டோ 
எந்தைநின்‌ ஆணைநான்‌ அறியேன்‌. 


3519 

இகத்திலே எனைவந்‌ தாண்டமெய்ப்‌ பொருளே 
என்னுயிர்த்‌ தந்தையே இந்தச்‌ 

சகத்திலே மக்கள்‌ தந்தையர்‌ இடத்தே 
தாழ்ந்தவ ராய்ப்புறங்‌ காட்டி 

அகத்திலே வஞ்சம்‌ வைத்திருக்‌ கின்றார்‌ 


65 


106 


107 


108 


109 


ஐயவோ வஞ்சம்நின்‌ அளவில்‌ 
முகத்திலே என்றன்‌ அகத்திலே உண்டோ 
முதல்வநின்‌ ஆணைநான்‌ அறியேன்‌. 


3520 

தன்மைகாண்‌ பரிய தலைவனே எனது 
தந்தையே சகத்திலே மக்கள்‌ 

வன்மைவார்த்‌ தைகளால்‌ தந்தையர்‌ தம்மை 
வைகின்றார்‌ வள்ளலே மருந்தே 

என்மனக்‌ கனிவே என்னிரு கண்ணே 
என்னுயிர்க்‌ கிசைந்தமெய்த்‌ துணையே 

நின்மனம்‌ வெறுப்பப்‌ பேசிய துண்டோ 
நின்பதத்‌ தாணைநான்‌ அறியேன்‌. 


3521 

ஒப்பிலா மணிஎன்‌ அப்பனே உலகில்‌ 
உற்றிடூ மக்கள்தந்‌ தையரை 

வைப்பில்வே றொருவர்‌ வைதிடக்‌ கேட்டு 
மனம்பொறுத்‌ திருக்கின்றார்‌ அடியேன்‌ 

தப்பிலாய்‌230 நினைவே றுரைத்திடக்‌ கேட்டால்‌ 
தரிப்பனோ தரித்திடேன்‌ அன்றி 

வெப்பில்‌என்‌ உயிர்தான்‌ தரிக்குமோ யாதாய்‌ 
விளையுமோ அறிந்திலேன்‌ எந்தாய்‌. 


230. தப்பிலா - முதற்பதிப்பு., பொ.சு., ௪. மு. ௧. பதிப்பு. 


3522 இத்தகை உலகில்‌ இங்ஙனம்‌ சிறியேன்‌ 
எந்தைநின்‌ திருப்பணி விடத்தே 
சித்தம்வே றாகித்‌ திரிந்ததே இலைநான்‌ 
தெரிந்தநாள்‌ முதல்‌இது வரையும்‌ 
அத்தனே அரசே ஐயனே அமுதே 
அப்பனே அம்பலத்‌ தாடும்‌ 
சித்தனே சிவனே என்றென துளத்தே 
சிந்தித்தே இருக்கின்றேன்‌ இன்றும்‌. 
3223 
பொய்வகை மனத்தேன்‌ என்னினும்‌ எந்தாய்‌ 
பொய்யுல காசைசற்‌ றறியேன்‌ 
நைவகை தவிரத்‌ திருச்சிற்றம்‌ பலத்தே 
நண்ணிய மெய்ப்பொருள்‌ நமது 
கைவகைப்‌ படல்‌எக்‌ கணத்திலோ எனநான்‌ 
கருதினேன்‌ கருத்தினை முடிக்கச்‌ 
செய்வகை அறியேன்‌ என்செய்வேன்‌ ஐயோ 
தெய்வமே என்றிருக்‌ கின்றேன்‌. 


3524 


அன்னையே என்றன்‌ அப்பனே திருச்சிற்‌ 
றம்பலத்‌ தமுதனே எனநான்‌ 

உன்னையே கருதி உன்பணி புரிந்திங்‌ 
குலகிலே கருணைஎன்‌ பதுதான்‌ 

என்னையே நிலையாய்‌ இருத்தஉள்‌ வருந்தி 
இருக்கின்றேன்‌ என்‌உள மெலிவும்‌ 

மன்னும்‌என்‌ உடம்பின்‌ மெலிவும்நான்‌ இருக்கும்‌ 
வண்ணமும்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


322௮ 


பொய்படாப்‌ பயனே பொற்சபை நடஞ்செய்‌ 
புண்ணியா கண்ணினுள்‌ மணியே 
கைபடாக்‌ கனலே கறைபடா மதியே 
கணிப்பருங்‌ கருணையங்‌ கடலே 
தெய்வமே எனநான்‌ நின்னையே கருதித்‌ 
திருப்பணி புரிந்திருக்‌ கின்றேன்‌ 
மைபடா உள்ள மெலிவும்நான்‌ இருக்கும்‌ 
வண்ணமும்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


3526 

தன்னிகர்‌ அறியாத்‌ தலைவனே தாயே 
தந்தையே தாங்குநற்‌ றுணையே 

என்னிறு கண்ணே என்னுயிர்க்‌ குயிரே 
என்னுடை எய்ப்பினில்‌ வைப்பே 

உன்னுதற்‌ கினிய வொருவனே எனநான்‌ 
உன்னையே நினைத்திருக்‌ கின்றேன்‌ 

மன்னும்‌என்‌ உள்ள மெலிவும்நான்‌ இருக்கும்‌ 
வண்ணமும்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


3227 

திருவளர்‌ திருஅம்‌ பலத்திலே அந்நாள்‌ 
செப்பிய மெய்ம்மொழிப்‌ பொருளும்‌ 

உருவளர்‌ திருமந்‌ திரத்திரு முறையால்‌ 
உணர்த்திய மெய்ம்மொழிப்‌ பொருளும்‌ 

கருவளர்‌ அடியேன்‌ உளத்திலே நின்று 
காட்டிய மெய்ம்மொழிப்‌ பொருளும்‌ 

மருவிஎன்‌ உளத்தே நம்பிநான்‌ இருக்கும்‌ 
வண்ணமும்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


3528 
உவந்தென துளத்தே உணர்த்திய எல்லாம்‌ 
உறுமலை இலக்கென நம்பி 
நிவந்ததோள்‌ பணைப்ப மிகஉளங்‌ களிப்ப 
நின்றதும்‌ நிலைத்தமெய்ப்‌ பொருள்‌ இப்‌ 
பவந்தனில்‌ பெறுதல்‌ சத்தியம்‌ எனவே 
பற்பல குறிகளால்‌ அறிந்தே 


67 


115 


116 


117 


118 


சிவந்தபொன்‌ மலைபோல்‌ இருந்ததும்‌ இந்நாள்‌ 
திகைப்பதும்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


3529 

ஏய்ந்தபொன்‌ மலைமேல்‌ தம்பத்தில்‌ ஏறி 
ஏகவும்‌ ஏகவும்‌ நுணுகித்‌ 

தேய்ந்தபோ தடியேன்‌ பயந்தவெம்‌ பயத்தைத்‌ 
தீர்த்துமேல்‌ ஏற்றிய திறத்தை 

வாய்ந்துளே கருதி மலைஎனப்‌ பணைத்தே 
மனங்களிப்‌ புற்றுமெய்‌ இன்பம்‌ 

தோய்ந்துநின்‌ றாடிச்சுழன்றதும்‌ இந்நாள்‌ 
சுழல்வதும்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


3530 

வாட்டமோ டிருந்த சிறியனேன்‌ தனது 
வாட்டமும்‌ மாயையா திகளின்‌ 

ஈட்டமும்‌ தவிர்க்கத்‌ திருவுளத்‌ திரங்கி 
என்னைஓர்‌ பொருள்‌என மதித்தே 

தீட்டரும்‌ புகழ்சேர்‌ திருவடித்‌ துணைகள்‌ 
செலுத்திய திருச்சிலம்‌ பொலிநான்‌ 

கேட்டபோ திருந்த கிளர்ச்சியும்‌ இந்நாள்‌ 
கிலேசமுந்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


3531 

கற்றவர்‌ கல்லார்‌ பிறர்பிறர்‌ குரல்‌என்‌ 
காதிலே கிடைத்தபோ தெல்லாம்‌ 

மற்றவர்‌ தமக்கென்‌ உற்றதோ அவர்தம்‌ 
மரபினர்‌ உறவினர்‌ தமக்குள்‌ 

உற்றதிங்‌ கெதுவோ என்றுளம்‌ நடுங்கி 
ஓடிப்பார்த்‌ தோடிப்பார்த்‌ திரவும்‌ 

எற்றரு பகலும்‌ ஏங்கிநான்‌ அடைந்த 
ஏக்கமுந்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


2222 

கருணையம்‌ பதிநங்‌ கண்ணுள்மா மணிநம்‌ 
கருத்திலே கலந்ததெள்‌ எமுதம்‌ 

மருள்நெறி தவிர்க்கும்‌ மருந்தெலாம்‌ வல்ல 
வள்ளல்சிற்‌ றம்பலம்‌ மன்னும்‌ 

பொருள்நிறை இன்பம்‌ நம்மைஆண்‌ டளித்த 
புண்ணியம்‌ வருகின்ற தருணம்‌ 

தருணம்‌ இப்‌ போதென்‌ றெண்ணிநான்‌ இருக்கும்‌ 
தன்மையும்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


3533 
இமையவர்‌ பிரமர்‌ நாரணர்‌ முதலோர்‌ 
எய்துதற்‌ கரியபே ரின்பம்‌ 


68 


119 


120 


121 


122 


123 


தமைஅறிந்‌ தவருட்‌ சார்ந்தபே ரொளிநம்‌ 
தயாநிதி தனிப்பெருந்‌ தந்தை 

அமையும்நம்‌ உயிர்க்குத்‌ துணைதிருப்‌ பொதுவில்‌ 
ஐயர்‌ தாம்‌ வருகின்ற சமயம்‌ 

சமயம்‌இப்‌ போதென்‌ றெண்ணிநான்‌ இருக்கும்‌ 
தன்மையும்‌ திருவுளம்‌ அறியும்‌. 


3534 

அடியனேன்‌ உள்ளம்‌ திருச்சிற்றம்‌ பலத்தென்‌ 
அமுதநின்‌ மேல்வைத்த காதல்‌ 

நெடியஏழ்‌ கடலில்‌ பெரிதெனக்‌ கிந்நாள்‌ 
நிகழ்கின்ற ஆவலும்‌ விரைவும்‌ 

படியஎன்‌ தன்னால்‌ சொலமுடி யாது 
பார்ப்பறப்‌ பார்த்திருக்‌ கின்றேன்‌ 

செடியனேன்‌ இருக்கும்‌ வண்ணங்கள்‌ எல்லாம்‌ 
திருவுளங்‌ கண்டதே எந்தாய்‌. 


3535 
பன்னிரண்‌ டாண்டூ தொடங்கிநான்‌ இற்றைப்‌ 
பகல்வரை அடைந்தவை எல்லாம்‌ 
உன்னிநின்‌ றுரைத்தால்‌ உலப்புறா ததனால்‌ 
ஒருசில உரைத்தனன்‌ எனினும்‌ 
என்னுளத்‌ தகத்தும்‌ புறத்தும்‌உட்‌ புறத்தும்‌ 
இயல்புறப்‌ புறத்தினும்‌ விளங்கி 
மன்னிய சோதி யாவும்நீ அறிந்த 
வண்ணமே வகுப்பதென்‌ நினக்கே. 


3536 

இதுவரை அடியேன்‌ அடைந்தவெம்‌ பயமும்‌ 
இடர்களும்‌ துன்பமும்‌ எல்லாம்‌ 

பொதுவளர்‌ பொருளே பிறர்பொருட்‌ டல்லால்‌ 
புலையனேன்‌ பொருட்டல இதுநின்‌ 

மதுவளர்‌ மலர்ப்பொற்‌ பதத்துணை அறிய 
வகுத்தனன்‌ அடியனேன்‌ தனக்கே 

எதிலும்‌ஓர்‌ ஆசை இலைஇலை பயமும்‌ 
இடரும்மற்‌ றிலைஇலை எந்தாய்‌. 


3537 

என்னள விலையே என்னினும்‌ பிறர்பால்‌ 
எய்திய கருணையால்‌ எந்தாய்‌ 

உன்னுறு பயமும்‌ இடருமென்‌ தன்னை 
உயிரொடும்‌ தின்கின்ற தந்தோ 

இன்னும்‌என்‌ றனக்கிவ்‌ விடரொடு பயமும்‌ 
இருந்திடில்‌231 என்‌உயிர்‌ தரியா 

தன்னையும்‌ குருவும்‌ அப்பனும்‌ ஆன 
அமுதனே அளித்தருள்‌ எனையே. 


69 


124 


125 


126 


127 


128 


231. இருக்கில்‌ - பி. இரா. பதிப்பு, 


3538 

பயத்தொடூ துயரும்‌ மறைப்புமா மாயைப்‌ 
பற்றொடு வினையும்‌ஆ ணவமும்‌ 

கயத்தவன்‌ மயக்கும்‌ மருட்சியும்‌ எனது 
கருத்திலே இனிஒரு கணமும்‌ 

வியத்திடத்‌ தரியேன்‌ இவையெலாந்‌ தவிர்த்துன்‌ 
மெய்யருள்‌ அளித்திடல்‌ வேண்டும்‌ 

உயத்தரு வாயேல்‌ இருக்கின்றேன்‌ இலையேல்‌ 
உயிர்விடு கின்றனன்‌ இன்றே. 


3539 

ஐயநான்‌ பயத்தால்‌ துயரினால்‌ அடைந்த 
அடைவைஉ௨ள்‌ நினைத்திடுந்‌ தோறும்‌ 

வெய்யதீ மூட்டி விடூுதல்‌232 ஒப்‌ பதுநான்‌ 
மிகஇவற்‌ றால்‌இளைத்‌ திட்டேன்‌ 

வையமேல்‌ இனிநான்‌ இவைகளால்‌ இளைக்க 
வசமிலேன்‌ இவைஎலாம்‌ தவிர்த்தே 

உய்யவைப்‌ பாயேல்‌ இருக்கின்றேன்‌ இலையேல்‌ 
உயிர்விடு கின்றனன்‌ இன்றே. 


232. விடுத்தல்‌ - முதற்பதிப்பு, பொ. சு.,ச. மு. ௧., பி. இரா. பதிப்பு. 


3540 

பயந்துயர்‌ இடர்உள்‌ மருட்சியா தியஇப்‌ 
பகைஎலாம்‌ பற்றறத்‌ தவிர்த்தே 

நயந்தநின்‌ அருளார்‌233 அமுதளித்‌ தடியேன்‌ 
நாடிஈண்‌ டெண்ணிய எல்லாம்‌ 

வியந்திடத்‌ தருதல்‌ வேண்டும்‌: தெனது 
விண்ணப்பம்‌ நின்திரு உளத்தே 

வயந்தரக்‌ கருதித்‌ தயவுசெய்‌ தருள்க 
வள்ளலே சிற்சபை வாழ்வே. 


233. அருளாம்‌ - ச. மு. க. பதிப்பு. 


3541 

என்னுயிர்‌ காத்தல்‌ கடன்‌உனக்‌ கடியேன்‌ 
இசைத்தவிண்‌ ணப்பம்‌ஏற்‌ றருளி 

உன்னுமென்‌ உள்ளத்‌ துறும்பயம்‌ இடர்கள்‌ 
உறுகண்மற்‌ றிவைஎலாம்‌ ஒழித்தே 

நின்னருள்‌ அமுதம்‌ அளித்தென தெண்ணம்‌ 
நிரப்பியாட்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌ 

மன்னுபொற்‌ சபையில்‌ வயங்கிய மணியே 
வள்ளலே சிற்சபை வாழ்வே. 


70 


129 


130 


131 


132 


3542 

பரிக்கிலேன்‌ பயமும்‌ இடரும்வெந்‌ துயரும்‌ 
பற்றறத்‌ தவிர்த்தருள்‌ இனிநான்‌ 

தரிக்கிலேன்‌ சிறிதும்‌ தரிக்கிலேன்‌ உள்ளம்‌ 
தரிக்கிலேன்‌ தரிக்கிலேன்‌ அந்தோ 

புரிக்கிலே சத்தை அகற்றிஆட்‌ கொள்ளும்‌ 
பொற்சபை அண்ணலே கருணை 

வரிக்கணேர்‌ மடந்தை பாகனே சிவனே234 
வள்ளலே சிற்சபை வாழ்வே. 


234. வரிக்கணேர்‌ இன்ப வல்லியை மணந்த - முதற்பதிப்பு, பொ. சு., ச.மு.க. பதிப்பு. 


திருச்சிற்றம்பலம்‌ 


71 


133 


14. மாயையின்‌ விளக்கம்‌ 


எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
3543 


திடூக்கற எனைத்தான்‌ வளர்த்திடப்‌ பரையாம்‌ 
செவிலிபாற்‌ சேர்த்தனை அவளோ 
எடுக்கவும்‌ நினையாள்‌ படுக்கவும்‌ ஒட்டாள்‌ 
என்செய்வேன்‌ இன்னும்‌என்‌ னிடைப்பால்‌ 
மடுக்கநற்‌ றாயும்‌ வந்திலள்‌ நீயும்‌ 
வந்தெனைப்‌ பார்த்திலை அந்தோ 
தடுக்கருங்‌ கருணைத்‌ தந்தையே தளர்ந்தேன்‌ 
தனையனேன்‌ தளர்ந்திடல்‌ அழகோ. 


3544 


தளர்ந்திடேல்‌ மகனே என்றெனை எடுத்தோர்‌ 
தாய்கையில்‌ கொடுத்தனை அவளோ 

வளர்ந்திடா வகையே நினைத்தனள்‌ போன்று 
மாயமே புரிந்திருக்‌ கின்றாள்‌ 

கிளர்ந்திட எனைத்தான்‌ பெற்றநற்‌ நாயும்‌ 
கேட்பதற்‌ கடைந்திலன்‌ அந்தோ 

உளந்தரு கருணைத்‌ தந்தையே நீயும்‌ 
உற்றிலை பெற்றவர்க்‌ கழகோ. 


3545 


தாங்கஎன்‌ தனைலர்‌ தாய்கையில்‌ கொடுத்தாய்‌ 
தாயவள்‌ நான்தனித்‌ துணர்ந்து 
தூங்கவும்‌ ஒட்டாள்‌ எடுக்கவும்‌ துணியாள்‌ 
சூதையே நினைத்திருக்‌ கின்றாள்‌ 
ஓங்குநற்‌ றாயும்‌ வந்திலாள்‌ அந்தோ 
உளந்தளர்‌ வுற்றனன்‌ நீயும்‌ 
ஈங்குவந்‌ திலையேல்‌ என்செய்கேன்‌ இதுதான்‌ 
எந்தைநின்‌ திருவருட்‌ கழகோ. 


3546 


அத்தநீ எனைஓர்‌ தாய்கையில்‌ கொடுத்தாய்‌ 
ஆங்கவள்‌ மகள்கையில்‌ கொடுத்தாள்‌ 

நித்திய மகள்ஓர்‌ நீலிபாற்‌ கொடுத்தாள்‌ 
நீலியோ தன்புடை ஆடும்‌ 

தத்துவ மடவார்‌ தங்கையில்‌ கொடுத்தாள்‌ 
தனித்தனி அவர்‌அவர்‌ எடூத்தே 

கத்தவெம்‌ பயமே காட்டினர்‌ நானும்‌ 
கலங்கினேன்‌ கலங்கிடல்‌ அழகோ. 


72 


3547 


வாங்கிய செவிலி அறிவொடும்‌ துயிற்ற 
மகள்கையில்‌ கொடுத்தனள்‌ எனைத்தான்‌ 

ஈங்கிவள்‌ கருத்தில்‌ எதுநினைத்‌ தனளோ 
என்செய்வேன்‌ என்னையே உணர்ந்து 

தூங்கவும்‌ ஒட்டாள்‌ அடிக்கடி கிள்ளித்‌ 
தொட்டிலும்‌ ஆட்டிடு கின்றாள்‌ 

ஏங்குறு கின்றேன்‌ பிள்ளைதன்‌ அருமை 
ஈன்றவர்‌ அறிவரே எந்தாய்‌. 


3548 
வலத்திலே செவிலி எடுத்திடச்‌ சோம்பி 
மக்கள்பால்‌ காட்டிவிட்‌ டிருந்தாள்‌ 
மலத்திலே உழைத்துக்‌ கிடந்தழல்‌ கேட்டும்‌ 
வந்தெனை எடுத்திலார்‌ அவரும்‌ 
இலத்திலே கூடி ஆடுகின்‌ றனர்நான்‌ 
என்செய்வேன்‌ என்னுடை அருமை 
நிலத்திலே அவர்கள்‌ அறிந்திலார்‌ பெற்றோய்‌ 
நீயும்‌இங்‌ கறிந்திலை யேயோ. 


3549 


தும்மினேன்‌ வெதும்பித்‌ தொட்டிலிற்‌ கிடந்தே 
சோர்ந்தழு திளைத்துமென்‌ குரலும்‌ 

கம்மினேன்‌ செவிலி அம்மிபோல்‌ அசையாள்‌ 
காதுறக்‌ கேட்டிருக்‌ கின்றாள்‌ 

செம்மியே மடவார்‌ கொம்மியே பாடிச்‌ 
சிரித்திருக்‌ கின்றனர்‌ அந்தோ 

இம்மியே எனினும்‌ ஈந்திடார்‌ போல 
இருப்பதோ நீயும்‌எந்‌ தாயே. 


3550 


துருவிலா வயிரத்‌ தொட்டிலே தங்கத்‌ 
தொட்டிலே பலஇருந்‌ திடவும்‌ 
திருவிலாப்‌ பொத்தைத்‌ தொட்டிலிற்‌ செவிலி 
சிறியனைக்‌ கிடத்தினள்‌ எந்தாய்‌ 
பிரிவிலாத்‌ தனிமைத்‌ தலைவநீ பெற்ற 
பிள்ளைநான்‌ எனக்கிது பெறுமோ 
கருவிலாய்‌ நீஇத்‌ தருணம்வந்‌ திதனைக்‌ 
கண்டிடில்‌ சகிக்குமோ நினக்கே. 
2231 
காய்ந்திடூ மனத்தாள்‌ போன்றனள்‌ சிறிதும்‌ 
னிவிலாள்‌ காமமா திகளாம்‌ 
பாய்ந்திட வேடப்‌ பயல்களால்‌ எனக்குப்‌ 
பயம்புரி வித்தனள்‌ பலகால்‌ 
தேய்ந்திடு மதிஎன்‌ றெண்ணினாள்‌ குறையாத்‌ 


73 


74 


திருமதி எனநினைந்‌ தறியாள்‌ 
சாய்ந்தஇச்‌ செவிலி கையிலே என்னைத்‌ 


தந்தது சாலும்‌எந்‌ தாயே. 9 


bes 
ஞானஆ னந்த வல்லியாம்‌ பிரியா 
நாயகி யுடன்‌எழுந்‌ தருளி 
ஈனம்‌ஆர்‌ இடர்நீத்‌ தெடுத்தெனை அணைத்தே 
இன்னமு தனைத்தையும்‌ அருத்தி 
ஊனம்‌ஒன்‌ றில்லா தோங்குமெய்த்‌ தலத்தில்‌ 
உறப்புரிந்‌ தெனைப்பிரி யாமல்‌ 
வானமும்‌ புவியும்‌ மதிக்கவாழ்ந்‌ தருள்க 
மாமணி மன்றில்‌எந்‌ தாயே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


15. அபயத்‌ திறன்‌ 
எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


2 

ஆடக மணிப்பொற்‌ குன்றமே என்னை 
ஆண்டுகொண்‌ டருளிய பொருளே 

வீடகத்‌ தேற்றும்‌ விளக்கமே விளக்கின்‌ 
மெய்யொளிக்‌ குள்ளொளி வியப்பே 

வாடகச்‌ சிறியேன்‌ வாட்டங்கள்‌ எல்லாம்‌ 
தவிர்த்தருள்‌ வழங்கிய மன்றில்‌ 

நாடகக்‌ கருணை நாதனே உன்னை 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3554 
வட்டவான்‌ சுடரே வளரொளி விளக்கே 
வயங்குசிற்‌ சோதியே அடியேன்‌ 
இட்டமே இட்டத்‌ தியைந்துளே கலந்த 
இன்பமே என்பெரும்‌ பொருளே 
கட்டமே தவிர்த்திங்‌ கென்னைவாழ்‌ வித்த 
கடவுளே கனகமன்‌ றகத்தே 
நட்டமே புரியும்‌ பேரரு ளரசே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3555 

புல்லவா மனத்தேன்‌ என்னினும்‌ சமயம்‌ 
புகுதவா பொய்ந்நெறி ஒழுக்கம்‌ 

சொல்லவா பிறரைத்‌ துதிக்கவா சிறிதோர்‌ 
சொப்பனத்‌ தாயினும்‌ நினையேன்‌ 

கல்லவா மனத்தோர்‌ உறவையுங்‌ கருதேன்‌ 
கனகமா மன்றிலே நடிக்கும்‌ 

நல்லவா எல்லாம்‌ வல்லவா உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3556 

புண்படா உடம்பும்‌ புரைபடா மனமும்‌ 
பொய்படா ஒழுக்கமும்‌ பொருந்திக்‌ 

கண்படா திரவும்‌ பகலும்நின்‌ தனையே 
கருத்தில்வைத்‌ தேத்துதற்‌ கிசைந்தேன்‌ 

உண்பனே எனினும்‌ உடூப்பனே எனினும்‌ 
உலகரை நம்பிலேன்‌ எனது 

நண்பனே நலஞ்சார்‌ பண்பனே உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


75 


3397 


புண்ணிலே புகுந்த கோல்‌எனத்‌ துயரம்‌ 
புகுந்தெனைக்‌ கலக்கிய போதும்‌ 
கண்ணிலே எனது கருத்திலே கலந்த 
கருத்தனே நின்றனை அல்லால்‌ 
மண்ணிலே வயங்கும்‌ வானிலே பிறரை 
மதித்திலேன்‌ மதிக்கின்றார்‌ தமையும்‌ 
நண்ணிலேன்‌ வேறொன்‌ றெண்ணிலேன்‌ உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3558 


ஊன்பெறும்‌ உயிரும்‌ உணர்ச்சியும்‌ அன்பும்‌ 
ஊக்கமும்‌ உண்மையும்‌ என்னைத்‌ 
தான்பெறு தாயும்‌ தந்தையும்‌ குருவும்‌ 
தனிப்பெருந்‌ தெய்வமுந்‌ தவமும்‌ 
வான்பெறு பொருளும்‌ வாழ்வும்நற்‌ றுணையும்‌ 
மக்களும்‌ மனைவியும்‌ உறவும்‌ 
நான்பெறு நண்பும்‌ யாவும்நீ என்றே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3202 


வாட்டமும்‌ துயரும்‌ அச்சமும்‌ தவிர்த்தென்‌ 
வடிவமும்‌ வண்ணமும்‌ உயிரும்‌ 
தேட்டமும்‌ நீயே கொண்டுநின்‌ கருணைத்‌ 
தேகமும்‌ உருவும்மெய்ச்‌ சிவமும்‌ 
ஈட்டமும்‌ எல்லாம்‌ வல்லநின்‌ னருட்பே 
ரின்பமும்‌ அன்பும்மெய்ஞ்‌ ஞான 
நாட்டமும்‌ கொடுத்துக்‌ காப்பதுன்‌ கடன்நான்‌ 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3560 


வம்பனேன்‌ பிறர்போல்‌ வையமும்‌ வானும்‌ 
மற்றவும்‌ மதித்திலேன்‌ மதஞ்சார்‌ 
உம்பனேர்‌ அகங்கா ரந்தவிர்ந்‌ தெல்லா 
உலகமும்‌ வாழ்கவென்‌ றிருந்தேன்‌ 
செம்பொனே கருணைத்‌ தெய்வமே எல்லாம்‌ 
செயவல்ல சித்தனே சிவனே 
நம்பனே ஞான நாதனே உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3561 


ஆயகால்‌ இருந்தும்‌ நடந்திட வலியில்‌ 
லாமையால்‌ அழுங்குவார்‌ எனஉண்‌ 
மேயகால்‌ இருந்தும்‌ திருவருள்‌ உறஓர்‌ 
விருப்பிலா மையின்மிக மெலிந்தேன்‌ 
தீயகான்‌ விலங்கைத்‌ தூயமா னிடஞ்செய்‌ 


சித்தனே சத்திய சபைக்கு 
நாயகா உயிர்க்கு நயகா உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3562 

அற்றமும்‌ மறைக்கும்‌ அறிவிலா தோடி 
ஆடிய சிறுபரு வத்தே 

குற்றமும்‌ குணங்கொண்‌ டென்னைஆட்‌ கொண்ட 
குணப்பெருங்‌ குன்றமே குருவே 

செற்றமும்‌ விருப்பும்‌ தீர்த்தமெய்த்‌ தவர்தம்‌ 
சிந்தையில்‌ இனிக்கின்ற தேனே 

நற்றக வுடைய நாதனே உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3563 


படம்புரி பாம்பிற்‌ கொடியனேன்‌ கொடிய 


பாவியிற்‌ பாவியேன்‌ தீமைக்‌ 


கிடம்புரி மனத்தேன்‌ இரக்கம்‌ஒன்‌ றில்லேன்‌ 


என்னினும்‌ துணைஎந்த விதத்தும்‌ 


திடம்புரி நின் பொன்‌ அடித்துணை எனவே 


சிந்தனை செய்திருக்‌ கின்றேன்‌ 


நடம்புரி கருணை நாயகா உனையே 


நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3564 


படித்தனன்‌ உலகப்‌ படிப்பெலாம்‌ மெய்ந்நூல்‌ 


படித்தவர்‌ தங்களைப்‌ பார்த்து 


நொடித்தனன்‌ கடிந்து நோக்கினேன்‌ காம 


நோக்கினேன்‌ பொய்யர்தம்‌ உறவு 


பிடித்தனன்‌ உலகில்‌ பேதையர்‌ மயங்கப்‌ 


பெரியரில்‌ பெரியர்போல்‌ பேசி 


நடித்தனன்‌ எனினும்‌ நின்னடித்‌ துணையே 


3565 


நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


பஞ்சுநேர்‌ உலகப்‌ பாட்டிலே மெலிந்த 


பாவியேன்‌ சாவியே போன 


புஞ்செயே அனையேன்‌ புழுத்தலைப்‌ புலையேன்‌ 


பொய்யெலாம்‌ பூரித்த வஞ்ச 


நெஞ்சினேன்‌ பாப நெறியினேன்‌ சினத்தில்‌ 


நெடியனேன்‌ கொடியனேன்‌ காம 


நஞ்சினேன்‌ எனினும்‌ அஞ்சினேன்‌ உனையே 


3566 


நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


கயந்துளே உவட்டும்‌ காஞ்சிரங்‌ காயில்‌ 


ற்‌ 


10 


11 


12 


1:3 


கடியனேன்‌ காமமே கலந்து 
வியந்துளே மகிழும்‌ வணனேன்‌ கொடிய 


வெகுளியேன்‌ வெய்யனேன்‌ வெறியேன்‌ 
மயர்ந்துளேன்‌ உலக வாழ்க்கையை மனையை 


மக்களை ஒக்கலை மதித்தே 


நயந்துளேன்‌ எனினும்‌ பயந்துளேன்‌ உனையே 


நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3567 


ஓடினேன்‌ பெரும்பே ராசையால்‌ உலகில்‌ 
ஊர்தொறும்‌ உண்டியே உடையே 
தேடினேன்‌ காமச்‌ சேற்றிலே விழுந்து 
தியங்கினேன்‌ மயங்கினேன்‌ திகைத்து 
வாடினேன்‌ சிறிய வாரியான்‌ மகிழ்ந்தேன்‌ 
வஞ்சமே பொருளென மதித்து 
நாடினேன்‌ எனினும்‌ பாடினேன்‌ உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3568 


காட்டிலே திரியும்‌ விலங்கினிற்‌ கடையேன்‌ 
கைவழக்‌ கத்தினால்‌ ஒடிந்த 

ஓட்டிலே எனினும்‌ ஆசைவிட்‌ டறியேன்‌ 
உலுத்தனேன்‌ ஒருசிறு துரும்பும்‌ 

ஏட்டிலே எழுதிக்‌ கணக்கிட்ட கொடியேன்‌ 
எச்சிலும்‌ உமிழ்ந்திடேன்‌ நரக 

நாட்டிலே பெரியேன்‌ என்னினும்‌ உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3569 
துனித்தவெம்‌ மடவார்‌ பகல்வந்த போது 
துறவியின்‌ கடுகடூத்‌ திருந்தேன்‌ 
தனித்திர வதிலே வந்தபோ தோடித்‌ 
தழுவினேன்‌ தடமுலை விழைந்தேன்‌ 


இனித்தசொல்‌ புகன்றேன்‌ என்பினைக்‌ கறித்தே 


இடர்ப்பட்ட நாயென இளைத்தேன்‌ 
நனித்தவ றுடையேன்‌ என்னினும்‌ உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3570 

தார்த்தட முலையார்‌ நான்பல ரொடுஞ்சார்‌ 
தலத்திலே வந்தபோ தவரைப்‌ 

பார்த்திலேன்‌ வார்த்தை பகர்ந்திலேன்‌ தவசுப்‌ 
பாதகப்‌ பூனைபோல்‌ இருந்தேன்‌ 

பேர்த்துநான்‌ தனித்த போதுபோய்‌ வலிந்து 
பேசினேன்‌ வஞ்சரிற்‌ பெரியேன்‌ 

நார்த்திடர்‌ உளத்தேன்‌ என்னினும்‌ உனையே 


78 


14 


15 


16 


17 


நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3571 

பெண்மையே விழைந்தேன்‌ அவர்மனம்‌ அறியேன்‌ 
பேய்‌எனப்‌ பிடித்தனன்‌ மடவார்க்‌ 

குண்மையே புகல்வான்‌ போன்றவர்‌ தமைத்தொட்‌ 
டூவந்தகங்‌ களித்தபொய்‌ யுளத்தேன்‌ 

தண்மையே அறியேன்‌ வெம்மையே உடையேன்‌ 
சாத்திரம்‌ புகன்றுவாய்‌ தடித்தேன்‌ 

நண்மையே அடையேன்‌ என்னினும்‌ உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3572 

வன்மையில்‌ பொருள்மேல்‌ இச்சைஇல்‌ லவன்போல்‌ 
வாதிபோல்‌ வார்த்தைகள்‌ வழங்கி 

அன்மையில்‌ பிறர்பால்‌ உளவினால்‌ பொருளை 
அடிக்கடி வாங்கிய கொடியேன்‌ 

இன்மையுற்‌ றவருக்‌ குதவிலேன்‌ பொருளை 
எனைவிடக்‌ கொடியருக்‌ கீந்தேன்‌ 

நன்மையுற்‌ றறியேன்‌ என்னினும்‌ உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


213 
கட்டமே அறியேன்‌ அடுத்தவர்‌ இடத்தே 
காசிலே ஆசையில்‌ லவன்போல்‌ 
பட்டமே காட்டிப்‌ பணம்பறித்‌ துழன்றேன்‌ 
பகல்‌எலாம்‌ தவசிபோல்‌ இருந்தேன்‌ 
இட்டமே இரவில்‌ உண்டயல்‌ புணர்ந்தே 
இழுதையிற்‌ றூங்கினேன்‌ களித்து 
நட்டமே புரிந்தேன்‌ என்னினும்‌ உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3574 
காணியே கருதும்‌ கருத்தினைப்‌ பிறர்க்குக்‌ 
காட்டிடா தம்பெலாம்‌ அடங்கும்‌ 
தூணியே எனச்சார்ந்‌ திருந்தனன்‌ சோற்றுச்‌ 
சுகத்தினால்‌ சோம்பினேன்‌ உதவா 
ஏணியே அனையேன்‌ டூரப்பவர்க்‌ குமியும்‌ 
ஈந்திலேன்‌ ஈந்தவன்‌ எனவே 
நாணிலேன்‌ உரைத்தேன்‌ என்னினும்‌ உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3575 
அடூத்தவர்‌ மயங்கி மதித்திட நினைத்தேன்‌ 
அடிக்கடி பொய்களே புனைந்தே 
எடூத்தெடுத்‌ துரைத்தேன்‌ எனக்கெதிர்‌ இலைஎன்‌ 


79 


18 


19 


A 


21 


22 


றிகழ்ந்தனன்‌ அகங்கரித்‌ திருந்தேன்‌ 
கொடுத்தவர்‌ தமையே மிகவுப சரித்தேன்‌ 

கொடாதவர்‌ தமைஇகழ்ந்‌ துரைத்தேன்‌ 
நடுத்தய வறியேன்‌ என்னினும்‌ உனையே 

நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3576 


எளியவர்‌ விளைத்த நிலமெலாங்‌ கவரும்‌ 
எண்ணமே பெரிதுளேன்‌ புன்செய்க்‌ 
களியுணும்‌ மனையில்‌ சர்க்கரை கலந்து 
காய்ச்சுபால்‌ கேட்டுண்ட கடையேன்‌ 
துளியவர்க்‌ குதவேன்‌ விருப்பிலான்‌ போலச்‌ 
சுவைபெறச்‌ சுவைத்தநாக்‌ குடையேன்‌ 
நளிர்‌எனச்‌ சுழன்றேன்‌ என்னினும்‌ உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


பிரி 


கொலைபல புரிந்தே புலைநுகர்ந்‌ திருந்தேன்‌ 
கோடுறு குரங்கினிற்‌ குதித்தே 
அலைதரு மனத்தேன்‌ அறிவிலேன்‌ எல்லாம்‌ 
அறிந்தவன்‌ போல்பிறர்க்‌ குரைத்தேன்‌ 
மலைவுறு சமய வலைஅகப்‌ பட்டே 
மயங்கிய மதியினேன்‌ நல்லோர்‌ 
நலையல எனவே திரிந்தனன்‌ எனினும்‌ 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


3578 


ஈயெனப்‌ பறந்தேன்‌ எறும்பென உழன்றேன்‌ 
எட்டியே எனமிகத்‌ தழைத்தேன்‌ 
பேயெனச்‌ சுழன்றேன்‌ பித்தனே எனவாய்ப்‌ 
பிதற்றொடும்‌ ஊர்தொறும்‌ பெயர்ந்தேன்‌ 
காயெனக்‌ காய்த்தேன்‌ கடையென நடந்தேன்‌ 
கல்லெனக்‌ கிடந்தனன்‌ குரைக்கும்‌ 
நாயெனத்‌ திரிந்தேன்‌ என்னினும்‌ உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


உரல்‌ 

ஒன்றியே உணவை உண்டுடல்‌ பருத்த 
ஊத்தையேன்‌ நாத்தழும்‌ புறவே 

வென்றியே உரைத்து வினைகளே விளைத்த 
வீணனேன்‌ ஊர்தொறுஞ்‌ சுழன்ற 

பன்றியே அனையேன்‌ கட்டூவார்‌ அற்ற 
பகடெனத்‌ திரிகின்ற படிறேன்‌ 

நன்றியே அறியேன்‌ என்னினும்‌ உனையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


80 


23 


24 


23 


26 


21 


3580 
கவையெலாந்‌ தவிர்ந்த வெறுமரம்‌ அனையேன்‌ 
கள்ளனேன்‌ கள்ளுண்ட கடியேன்‌ 
சுவையெலாம்‌ விரும்பிச்‌ சுழன்றதோர்‌ கடையேன்‌ 
துட்டனேன்‌ தீதெலாந்‌ துணிந்தேன்‌ 
இவையெலாம்‌ அந்நாள்‌ உடையனோ அலனோ 
இந்தநாள்‌ இறைவநின்‌ அருளால்‌ 
நவையெலாம்‌ தவிர்ந்தேன்‌ தூயனாய்‌ நினையே 
நம்பினேன்‌ கைவிடேல்‌ எனையே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


81 


28 


16. ஆற்ற மாட்டாமை 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3581 
இப்பார்‌ முதல்‌எண்‌ மூர்த்தமதாய்‌ 
இலங்கும்‌ கருணை எங்கோவே 
தப்பா யினதீர்த்‌ தென்னையும்முன்‌ 
தடூத்தாட்‌ கொண்ட தயாநிதியே 
எப்பா லவரும்‌ புகழ்ந்தேத்தும்‌ 
இறைவா எல்லாம்‌ வல்லோனே 
அப்பா அரசே இனிச்சிறிதும்‌ 
ஆற்ற மாட்டேன்‌ கண்டாயே. 


3582 
புரைசேர்‌ துயரப்‌ புணரிமுற்றும்‌ 
கடத்தி ஞான பூரணமாம்‌ 
கரைசேர்த்‌ தருளி இன்னமுதக்‌ 
கடலைக்‌ குடிப்பித்‌ திடல்‌ வேண்டும்‌ 
உரைசேர்‌ மறையின்‌ முடிவிளங்கும்‌ 
ஒளிமா மணியே உடையானே 
அரைசே அப்பா இனிச்சிறிதும்‌ 
ஆற்ற மாட்டேன்‌ கண்டாயே. 


3583 
கண்ணார்‌ அமுதக்‌ கடலேஎன்‌ 
கண்ணே கண்ணுட்‌ கருமணியே 
தண்ணார்‌ மதியே கதிர்பரப்பித்‌ 
தழைத்த சுடரே தனிக்கனலே 
எண்ணா டரிய பெரியஅண்டம்‌ 
எல்லாம்‌ நிறைந்த அருட்சோதி 
அண்ணா அரசே இனிச்சிறிதும்‌ 
ஆற்ற மாட்டேன்‌ கண்டாயே. 


3584 
பொய்யா தென்றும்‌ எனதுளத்தே 
பொருந்தும்‌ மருந்தே புண்ணியனே 
கையார்ந்‌ திலங்கு மணியேசெங்‌ 
கரும்பே கனியே கடையேற்குச்‌ 
செய்யா உதவி செய்தபெருந் 
தேவே மூவாத்‌ தெள்ளமுதே 
ஐயா அரசே இனிச்சிறிதும்‌ 
ஆற்ற மாட்டேன்‌ கண்டாயே. 


82 


83 


3585 
இத்தா ரணியில்‌ என்பிழைகள்‌ 

எல்லாம்‌ பொறுத்த என்குருவே 
நித்தா சிற்றம்‌ பலத்தாடும்‌ 

நிருத்தா எல்லாஞ்‌ செயவல்ல 
சித்தா சித்தி புரத்தமர்ந்த 

தேவே சித்த சிகாமணியே 
அத்தா அரசே இனிச்சிறிதும்‌ 

ஆற்ற மாட்டேன்‌ கண்டாயே. 


3586 
எம்மே தகவும்‌ உடையவர்தம்‌ 
இதயத்‌ தமர்ந்த இறையவனே 
இம்மே தினியில்‌ எனைவருவித்‌ 
திட்ட கருணை எம்மானே 
நம்மே லவர்க்கும்‌ அறிவரிய 
நாதா என்னை நயந்தீன்ற 
அம்மே அப்பா இனிச்சிறிதும்‌ 
ஆற்ற மாட்டேன்கண்டாயே. 


3587 
செப்பார்‌ கலைகள்‌ மொழிந்தபொருள்‌ 
திறங்கள்‌ அனைத்துந்‌ தெரிந்துதெளிந்‌ 
திப்பா ரிடைநின்‌ புகழ்பாடு 
கின்ற பெரிய ரின்மொழிப்பாட்‌ 
டொப்பாச்‌ சிறியேன்‌ புன்மொழிப்பாட்‌ 
டெல்லாம்‌ உவந்த உடையானே 
அப்பா அரசே இனிச்சிறிதும்‌ 
ஆற்ற மாட்டேன்‌ கண்டாயே. 


3588 
துப்பார்‌ கனகப்‌ பொதுவில்நடத்‌ 
தொழிலால்‌ உலகத்‌ துயர்‌ஒழிக்கும்‌ 
வைப்பாம்‌ இறைவா சிவகாம 
வல்லிக்‌ கிசைந்த மணவாளா 
ஒப்பார்‌ உயர்ந்தார்‌ இல்லாத 
ஒருவா எல்லாம்‌ உடையானே 
அப்பா அரசே இனிச்சிறிதும்‌ 
ஆற்ற மாட்டேன்‌ கண்டாயே. 


3589 
ஒப்பா ருரைப்பார்‌ நின்பெருமைக்‌ 
கெனமா மறைகள்‌ ஓலமிடும்‌ 
துப்பார்‌ வண்ணச்‌ சுடரேமெய்ச்‌ 
சோதிப்‌ படிக வண்ணத்தாய்‌ 
வெப்பா னவைதீர்த்‌ தெனக்கமுத 


64 


விருந்து புரிதல்‌ வேண்டும்‌என்றன்‌ 


அப்பா அரசே இனிச்சிறிதும்‌ 
9 


ஆற்ற மாட்டேன்‌ கண்டாயே. 


3590 
வெப்பார்‌ உள்ளக்‌ கலக்கமெலாம்‌ 


இற்றைப்‌ பொழுதே விலக்கிஒழித்‌ 
திப்பா ரிடைஎன்‌ கருத்தின்வண்ணம்‌ 

எல்லாம்‌ விரைவின்‌ ஈந்தருள்க 
ஒப்பால்‌ உரைத்த தன்றுண்மை 

உரைத்தேன்‌ கருணை உடையானே 
அப்பா அரசே இனிச்சிறிதும்‌ 

ஆற்ற மாட்டேன்‌ கண்டாயே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


10 


85 
17. வாதனைக்‌ கழிவு 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
3591 
பாழுது விடிந்த தினிச்சிறிதும்‌ 
பொறுத்து முடியேன்‌ எனநின்றே 
அழுது விழிகள்‌ நீர்துளும்பக்‌ 
கூவிக்‌ கூவி அயர்கின்றேன்‌ 
பழுது தவிர்க்கும்‌ திருச்செவிக்குள்‌ 
பட்ட திலையோ பலகாலும்‌235 
உழுது களைத்த மாடனையேன்‌ 
துணைவே றறியேன்‌ உடையானே. 


235. பலநாளும்‌ - ௪. மு. ௧. பதிப்பு. 


3592 
உடையாய்‌ திருஅம்‌ பலத்தாடல்‌ 
ஒருவா ஒருவா உலவாத 
கொடையாய்‌ எனநான்‌ நின்றனையே 
கூவிக்‌ கூவி அயர்கின்றேன்‌ 
தடையா யினதீர்த்‌ தருளாதே 
தாழ்க்கில்‌ அழகோ புலைநாயிற்‌ 
கடையாய்த்‌ திரிந்தேன்‌ கலங்குதல்சம்‌ 
மதமோ கருணைக்‌ கருத்தினுக்கே. 


3593 
கருணைக்‌ கருத்து மலர்ந்தெனது 
கலக்க மனைத்துந்‌ தவிர்த்தே இத்‌ 
தருணத்‌ தருளா விடில்‌அடியேன்‌ 
தரியேன்‌ தளர்வேன்‌ தளர்வதுதான்‌ 
அருணச்‌ சுடரே நின்னருளுக் 
கழகோ அழகென்‌ நிருப்பாயேல்‌ 
தெருணற்‌ பதஞ்சார்‌ அன்பரெலாம்‌236 
சிரிப்பார்‌ நானும்‌ திகைப்பேனே. 


அடியரெலாம்‌ - முதற்பதிப்பு, பொ. சு., ச.மு.௧., பி. இரா. 


3594 

திகைப்பார்‌ திகைக்க நான்சிறிதும்‌ 
திகையேன்‌ எனநின்‌ திருவடிக்கே 

வகைப்பா மாலை சூட்டுகின்றேன்‌ 
மற்றொன்‌ றறியேன்‌ சிறியேற்குத்‌ 

தகைப்பா ரிடைஇத்‌ தருணத்தே 


தாராய்‌ எனிலோ பிறரெல்லாம்‌ 
நகைப்பார்‌ நகைக்க உடம்பினைவைத்‌ 
திருத்தல்‌ அழகோ நாயகனே. 


3303 
நாயிற்‌ கடையேன்‌ கலக்கமெலாம்‌ 
தவிர்த்து நினது நல்லருளை 
ஈயிற்‌ கருணைப்‌ பெருங்கடலே 
என்னே கெடூவ தியற்கையிலே 
தாயிற்‌ பெரிதும்‌237 தயவுடையான்‌ 
குற்றம்‌ புரிந்தோன்‌ தன்னையும்‌ஓர்‌ 
சேயிற்‌ கருதி அணைத்தான்‌ என்‌ 
றுரைப்பா ௬னைத்தான்‌ தெரிந்தோரே. 


237. தாயிற்‌ பெரிய - முதற்பதிப்பு, பொ. சு., பி. இரா. 


3596 
தெரிந்த பெரியர்க்‌ கருள்புரிதல்‌ 

சிறப்பென்‌ றுரைத்த தெய்வமறை 
திரிந்த சிறியர்க்‌ கருள்புரிதல்‌ 

சிறப்பிற்‌ சிறப்பென்‌ றுரைத்தனவே 
புரிந்தம்‌ மறையைப்‌ புகன்றவனும்‌ 

நீயே என்றால்‌ புண்ணியனே 
விரிந்த மனத்துச்‌ சிறியேனுக்‌ 

கிரங்கி அருளல்‌ வேண்டாவோ. 


3597 

வேண்டார்‌ உளரோ நின்னருளை 
மேலோ ரன்றிக்‌ கீழோரும்‌ 

ஈண்டார்‌ வதற்கு வேண்டினரால்‌ 

இன்று புதிதோ யான்வேண்டல்‌ 

தூண்டா விளக்கே திருப்பொதுவிற்‌ 
சோதி மணியே ஆறொடூமூன்‌ 

றாண்டா வதிலே முன்னென்னை 
ஆண்டாய்‌ கருணை அளித்தருளே. 


3598 
அருளே வடிவாம்‌ அரசேநீ 
அருளா விடில்‌இவ்‌ வடியேனுக்‌ 
கிருளே தொலைய அருளளிப்பார்‌ 
எவரே எல்லாம்‌ வல்லோய்நின்‌ 
பொருளேய்‌ வடிவிற்‌ கலைஒன்றே 
புறத்தும்‌ அகத்தும்‌ புணர்ந்தெங்குந்‌ 
தெருளே யுறஎத்‌ தலைவருக்குஞ்‌ 
சிறந்த அருளாய்த்‌ திகழ்வதுவே. 


3599 
திகழ்ந்தார்‌ கின்ற திருப்பொதுவில்‌ 

சிவமே நின்னைத்‌ தெரிந்துகொண்டு 

புகழ்ந்தார்‌ தம்மைப்‌ பொறுத்திடவும்‌ 
புன்மை அறிவால்‌ பொய்உரைத்தே 

இகழ்ந்தேன்‌ தனைக்கீழ்‌ வீழ்த்திடவும்‌ 
என்னே புவிக்கிங்‌ கிசைத்திலைநீ 

அகழ்ந்தார்‌ தமையும்‌ பொறுக்கஎன 
அமைத்தாய்‌ எல்லாம்‌ அமைத்தாயே. 


3600 
எல்லாம்‌ வகுத்தாய்‌ எனக்கருளில்‌ 
ஈரே தடுப்பார்‌ எல்லாஞ்செய்‌ 
வல்லான்‌ வகுத்த வண்ணம்‌ என 
மகிழ்வார்‌ என்கண்‌ மணியேஎன்‌ 
சொல்லா னவையும்‌ அணிந்துகொண்ட 
துரையே சோதித்‌ திருப்பொதுவில்‌ 
நல்லாய்‌ கருணை நடத்தரசே 
தருணம்‌ இதுநீ நயந்தருளே. 


3601 
நயந்த கருணை நடத்தரசே 
ஞான அழுதே நல்லோர்கள்‌ 
வியந்த மணியே மெய்யறிவாம்‌ 
விளக்கே என்னை விதித்தோனே 
கயந்த மனத்தேன்‌ எனினும்மிகக்‌ 
கலங்கி நரகக்‌ கடூங்கடையில்‌ 
பயந்த பொழுதும்‌ தாழ்த்திருத்தல்‌ 
அழகோ கடைக்கண்‌ பார்த்தருளே. 


3602 
பார்த்தார்‌ இரங்கச்‌ சிறியேன்நான்‌ 
பாவி மனத்தால்‌ பட்டதுயர்‌ 
தீர்த்தாய்‌ அந்நாள்‌ அதுதொடங்கித்‌ 
தெய்வந்‌ துணைஎன்‌ நிருக்கின்றேன்‌ 
சேர்த்தார்‌238 உலகில்‌ இந்நாளில்‌ 
சிறியேன்‌ தனைவெந்‌ துயர்ப்பாவி 
ஈர்த்தால்‌ அதுகண்‌ டிருப்பதுவோ 
கருணைக்‌ கழகிங்‌ கெந்தாயே. 


238. சேர்த்தாய்‌ - முதற்பதிப்பு, பொ. சு., ச. மு. ௧., பி. இரா. 


3603 

தாயே எனைத்தான்‌ தந்தவனே 
தலைவா ஞான சபாபதியே 

பேயேன்‌ செய்த பெருங்குற்றம்‌ 


87 


10 


11 


12 


பொறுத்தாட்‌ கொண்ட பெரியோனே 
நீயே இந்நாள்‌ முகமறியார்‌ 

நிலையில்‌ இருந்தால்‌ நீடுலகில்‌ 
நாயே அனையேன்‌ எவர்துணைஎன்‌ 

றெங்கே புகுவேன்‌ நவிலாயே. 


3604 
ஆயேன்‌ வேதா கமங்களைநன்‌ 
கறியேன்‌ சிறியேன்‌ அவலமிகும்‌ 
பேயேன்‌ எனினும்‌ வலிந்தென்னைப்‌ 
பெற்ற கருணைப்‌ பெருமானே 
நீயே அருள நினைத்தாயேல்‌ 
எல்லா நலமும்‌ நிரம்புவன்நான்‌ 
காயே எனினும்‌ கனிஆகும்‌ 
அன்றே நினது கருணைக்கே. 


3605 
கருணா நிதியே என்‌ இரண்டு 

கண்ணே கண்ணிற்‌ கலந்தொளிரும்‌ 
தெருணா டொளியே வெளியேமெய்ச்‌ 

சிவமே சித்த சிகாமணியே 
இருணா டூலகில்‌ அறிவின்றி 

இருக்கத்‌ தரியேன்‌ இதுதருணம்‌ 
தருணா அடியேற்‌ கருட்சோதி 

தருவாய்‌ என்முன்‌ வருவாயே. 


3606 
வருவாய்‌ என்கண்‌ மணிநீஎன்‌ 
மனத்திற்‌ குறித்த வண்ணமெலாம்‌ 
தருவாய்‌ தருணம்‌ இதுவேமெய்த்‌ 
தலைவா ஞான சபாபதியே 
உருவாய்‌239 சிறிது தாழ்க்கில்‌உயிர்‌ 
ஒருவும்‌ உரைத்தேன்‌ என்னுடைவாய்‌ 
இருவாய்‌ அலநின்‌ திருவடிப்பாட்‌ 
டிசைக்கும்‌ ஒருவாய்‌ இசைத்தேனே. 


239. ஒருவா - ச. மு. ௧. 


3607 
தேனே திருச்சிற்‌ றம்பலத்தில்‌ 
தெள்ளா ரமுதே சிவஞான 
வானே ஞான சித்தசிகா 
மணியே என்கண்‌ மணியேஎன்‌ 
ஊனே புகுந்தென்‌ உளங்கலந்த 
உடையாய்‌ அடியேன்‌ உவந்திடநீ 
தானே மகிழ்ந்து தந்தாய்‌இத்‌ 


88 


13 


14 


1 


16 


தருணம்‌ கைம்மா றறியேனே. 


3608 
அறியேன்‌ சிறியேன்‌ செய்தபிழை 
அனைத்தும்‌ பொறுத்தாய்‌ அருட்சோதிக்‌ 
குறியே குணமே பெறஎன்னைக்‌ 
குறிக்கொண்‌ டளித்தாய்‌ சன்மார்க்க 
நெறியே விளங்க எனைக்கலந்து 
நிறைந்தாய்‌ நின்னை ஒருகணமும்‌ 
பிறியேன்‌ பிறியேன்‌ இறவாமை 
பெற்றேன்‌ உற்றேன்‌ பெருஞ்சுகமே. 


3609 
சுகமே நிரம்பப்‌ பெருங்கருணைத்‌ 

தொட்டில்‌ இடத்தே எனைஅமர்த்தி 
அகமே விளங்கத்‌ திருஅருளார்‌ 

அமுதம்‌ அளித்தே அணைத்தருளி 
முகமே மலர்த்திச்‌ சித்திநிலை 

முழுதும்‌ கொடுத்து மூவாமல்‌ 
சகமேல்‌240 இருக்கப்‌ புரிந்தாயே 

தாயே என்னைத்‌ தந்தாயே. 


240. சகமே - முதற்பதிப்பு, பொ. சு., ச.மு.க. 


3610 
தந்தாய்‌ இன்றும்‌ தருகின்றாய்‌ 
தருவாய்‌ மேலுந்‌ தனித்தலைமை 
எந்தாய்‌ நினது பெருங்கருணை 
என்‌என்‌ றுரைப்பேன்‌ இவ்வுலகில்‌ 
சிந்தா குலந்தீர்த்‌ தருள்‌எனநான்‌ 
சிறிதே கூவு முன்‌என்பால்‌ 
வந்தாய்‌ கலந்து மகிழ்கின்றாய்‌ 
எனது பொழுது வான்பொழுதே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


89 


17 


18 


19 


20 


18. அபயம்‌ இடுதல்‌ 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3611 
உருவாய்‌ அருவாய்‌ ஒளியாய்‌ வெளியாய்‌ 
உலவா ஒருபேர்‌ அருளார்‌ அமுதம்‌ 

தருவாய்‌ இதுவே தருணம்‌ தருணம்‌ 
தரியேன்‌ சிறிதுந்‌ தரியேன்‌ இனிநீ 

வருவாய்‌ அலையேல்‌ உயிர்வாழ்‌ கலன்நான்‌ 
மதிசேர்‌ முடிஎம்‌ பதியே அடியேன்‌ 

குருவாய்‌ முனமே மனமே இடமாக்‌ 
குடிகொண்‌ டவனே அபயம்‌ அபயம்‌. 


3612 
என்னே செய்வேன்‌ செய்வகை ஒன்றிங்‌ 
கிதுஎன்‌ றருள்வாய்‌ இதுவே தருணம்‌ 
மன்னே அயனும்‌ திருமா லவனும்‌ 
மதித்தற்‌ கரிய பெரிய பொருளே 
அன்னே அப்பா ஐயா அரசே 
அன்பே அறிவே அமுதே அழியாப்‌ 
பொன்னே மணியே பொருளே அருளே 
பொதுவாழ்‌ புனிதா அபயம்‌ அபயம்‌. 


3613 
கருணா நிதியே அபயம்‌ அபயம்‌ 

கனகா கரனே அபயம்‌ அபயம்‌ 
அருணா டகனே அபயம்‌ அபயம்‌ 

அழகா அமலா அபயம்‌ அபயம்‌ 
தருணா தவனே அபயம்‌ அபயம்‌ 

தனிநா யகனே அபயம்‌ அபயம்‌ 
தெருணா டூறுவாய்‌ அபயம்‌ அபயம்‌ 

திருவம்‌ பலவா அபயம்‌ அபயம்‌. 


3614 
மருளும்‌ துயரும்‌ தவிரும்‌ படிஎன்‌ 
மனமன்‌ றிடைநீ வருவாய்‌ அபயம்‌ 
இருளும்‌ பவமும்‌ பெறுவஞ்‌ சகநெஞ்‌ 
சினன்‌என்‌ றிகழேல்‌ அபயம்‌ அபயம்‌ 
வெருளும்‌ கொடுவெம்‌ புலையும்‌ கொலையும்‌ 
விடுமா றருள்வாய்‌ அபயம்‌ அபயம்‌ 
அருளும்‌ பொருளும்‌ தெருளும்‌ தருவாய்‌ 
அபயம்‌ அபயம்‌ அபயம்‌ அபயம்‌. 


90 


3615 
இனிஓர்‌ இறையும்‌ தரியேன்‌ அபயம்‌ 
இதுநின்‌ அருளே அறியும்‌ அபயம்‌ 
கனியேன்‌ எனநீ நினையேல்‌ அபயம்‌ 
கனியே241 கருணைக்‌ கடலே அபயம்‌ 
தனியேன்‌ துணைவே றறியேன்‌ அபயம்‌ 
தகுமோ தகுமோ தலைவா அபயம்‌ 
துனியே அறவந்‌ தருள்வாய்‌ அபயம்‌ 
சுகநா டகனே அபயம்‌ அபயம்‌. 


241. களியே - படிவேறுபாடு. ஆ. பா. 


3616 
அடியார்‌ இதயாம்‌ புயனே அபயம்‌ 
அரசே அமுதே அபயம்‌ அபயம்‌ 
முடியா தினிநான்‌ தரியேன்‌ அபயம்‌ 
முறையோ முறையோ முதல்வா அபயம்‌ 
கடியேன்‌ அலன்நான்‌ அபயம்‌ அபயம்‌ 
கருணா கரனே அபயம்‌ அபயம்‌ 
தடியேல்‌ அருள்வாய்‌ அபயம்‌ அபயம்‌ 
தருணா தவனே அபயம்‌ அபயம்‌. 


3617 
மலவா தனைதீர்‌ கலவா அபயம்‌ 
வலவா திருஅம்‌ பலவா அபயம்‌ 

உலவா நெறிநீ சொலவா அபயம்‌ 

உறைவாய்‌ உயிர்வாய்‌ இறைவா அபயம்‌ 
பலஆ குலம்நான்‌ தரியேன்‌ அபயம்‌ 

பலவா பகவா பனவா அபயம்‌ 
நலவா அடியேன்‌ அலவா அபயம்‌ 

நடநா யகனே அபயம்‌ அபயம்‌. 


3618 
கொடியேன்‌ பிழைநீ குறியேல்‌ அபயம்‌ 
கொலைதீர்‌ நெறிஎன்‌ குருவே அபயம்‌ 

முடியேன்‌ பிறவேன்‌ எனநின்‌ அடியே 

முயல்வேன்‌ செயல்வே றறியேன்‌ அபயம்‌ 
படியே அறியும்‌ படியே வருவாய்‌ 

பதியே கதியே பரமே அபயம்‌ 
அடியேன்‌ இனிஓர்‌ இறையும்‌ தரியேன்‌ 

அரசே அருள்வாய்‌ அபயம்‌ அபயம்‌. 


3619 

இடர்தீர்‌ நெறியே அருள்வாய்‌ அபயம்‌ 
இனிநான்‌ தரியேன்‌ தரியேன்‌ அபயம்‌ 

விடர்போல்‌ எனைநீ நினையேல்‌ அபயம்‌ 


91 


92 


விடுவேன்‌ அலன்நான்‌ அபயம்‌ அபயம்‌ 
உடலோ டூறுமா பொருள்‌ஆ வியும்‌இங்‌ 

குனவே எனவே அலவே அபயம்‌ 
சுடர்மா மணியே அபயம்‌ அபயம்‌ 

சுகநா டகனே அபயம்‌ அபயம்‌. 


3620 
குற்றம்‌ பலஆ யினும்நீ குறியேல்‌ 
குணமே கொளும்‌என்‌ குருவே அபயம்‌ 

பற்றம்‌ பலமே அலதோர்‌ நெறியும்‌ 

பதியே அறியேன்‌ அடியேன்‌ அபயம்‌ 
சுற்றம்‌ பலவும்‌ உனவே எனவோ 

துணைவே நிலைநின்‌ துணையே அபயம்‌ 
சிற்றம்‌ பலவா அருள்வாய்‌ இனிநான்‌ 

சிறிதுந்‌ தரியேன்‌ தரியேன்‌ அபயம்‌. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


19. பிரிவாற்றாமை 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3621 

போக மாட்டேன்‌ பிறரிடத்தே பொய்யிற்‌ கிடந்து புலர்ந்துமனம்‌ 
வேக மாட்டேன்‌ பிறிதொன்றும்‌ விரும்ப மாட்டேன்‌ பொய்யுலகன்‌ 
ஆக மாட்டேன்‌ அரசேஎன்‌ அப்பா என்றன்‌ ஐயாநான்‌ 

சாக மாட்டேன்‌ உனைப்பிரிந்தால்‌ தரிக்க மாட்டேன்‌ கண்டாயே. 


3622 

செல்ல மாட்டேன்‌ பிறரிடத்தே சிறிதுந்‌ தரியேன்‌ தீமொழிகள்‌ 

சொல்ல மாட்டேன்‌ இனிக்கணமுந்‌ துயர மாட்டேன்‌ சோம்பன்மிடி 
புல்ல மாட்டேன்‌ பொய்யொழுக்கம்‌ பொருந்த மாட்டேன்‌ பிறஉயிரைக்‌ 
கொல்ல மாட்டேன்‌ உனைஅல்லால்‌ குறிக்க மாட்டேன்‌ கனவிலுமே242 


242. கண்டாயே - முதற்பதிப்பு, பொ. ௧., ச.மு.க. 


3623 

வெறுக்க மாட்டேன்‌ நின்றனையே விரும்பிப்‌ பிடித்தேன்‌ துயர்சிறிதும்‌ 
பொறுக்க மாட்டேன்‌ உலகவர்போல்‌ பொய்யிற்‌ கிடந்து புரண்டினிநான்‌ 
சிறுக்க மாட்டேன்‌ அரசேநின்‌ திருத்தாள்‌ ஆணை நின்‌ஆணை 

மறுக்க மாட்டேன்‌ வழங்குவன எல்லாம்‌ வழங்கி வாழியவே. 


3624 

கருணைப்‌ பெருக்கே ஆனந்தக்‌ கனியே என்னுட்‌ கலந்தொளிரும்‌ 
தருணச்‌ சுடரே எனைன்ற தாயே என்னைத்‌ தந்தோனே 
வருணப்‌ படிக மணிமலையே மன்றில்‌ நடஞ்செய்‌ வாழ்வேநற்‌ 


பொருண்மெய்ப்‌ பதியே இனித்துயரம்‌ பொறுக்க மாட்டேன்‌ கண்டாயே. 


3625 

திண்ணம்‌ பழுத்த சிந்தையிலே தித்தித்‌ துலவாச்‌ சுயஞ்சோதி 
வண்ணம்‌ பழுத்த தனிப்பழமே மன்றில்‌ விளங்கு மணிச்சுடரே 
தண்ணம்‌ பழுத்த மதி அமுதே தருவாய்‌ இதுவே தருணம்‌என்றன்‌ 
எண்ணம்‌ பழுத்த தினிச்சிறியேன்‌ இறையுந்‌ தரியேன்‌ தரியேனே. 


3626 

நாட்டுக்‌ கிசைந்த மணிமன்றில்‌ ஞான வடிவாய்‌ நடஞ்செயருள்‌ 
ஆட்டுக்‌ கிசைந்த பெருங்கருணை அப்பா என்றன்‌ அரசேஎன்‌ 
பாட்டுக்‌ கிசைந்த பதியேஓர்‌ பரமா னந்தப்‌ பழமேமேல்‌ 
வீட்டுக்‌ கிசைந்த விளக்கேஎன்‌ விவேகம்‌ விளங்க விளக்குகவே. 


3627 
வேதந்‌ தலைமேற்‌ கொளவிரும்பி வேண்டிப்‌ பரவு நினதுமலர்ப்‌ 


93 


94 


பாதந்‌ தலைமேற்‌ சூட்டிஎனைப்‌ பணிசெய்‌ திடவும்‌ பணித்தனைநான்‌ 
சாதந்‌ தலைமேல்‌ எடூத்தொருவர்‌ தம்பின்‌ செலவும்‌ தரமில்லேன்‌ 
ஏதந்‌ தலைமேற்‌ சுமந்தேனுக்‌ கிச்சீர்‌ கிடைத்த243 தெவ்வாறே. Fi 


243. கொடுத்த - முதற்பதிப்பு, பொ. சு., பி. இரா. ச.மு.க. 


3628 

பொய்விட்‌ டகலாப்‌ புலைக்கொடியேன்‌ பொருட்டா இரவில்‌ போந்தொருநின்‌ 

கைவிட்‌ டகலாப்‌ பெரும்பொருள்‌என்‌ கையிற்‌ கொடுத்தே களிப்பித்தாய்‌ 

மைவிட்‌ டகலா விழிஇன்ப வல்லி மகிழும்‌ மணவாளா 

மெய்விட்‌ டகலா மனத்தவர்க்கு வியப்பாம்‌ உனது மெய்யருளே. 8 


3629 

சாமத்‌ திரவில்‌ எழுந்தருளித்‌ தமியேன்‌ தூக்கந்‌ தடுத்துமயல்‌ 

காமக்‌ கடலைக்‌ கடத்திஅருட்‌ கருணை அமுதங்‌ களித்தளித்தாய்‌ 

நாமத்‌ தடிகொண்‌ டடிபெயர்க்கும்‌ நடையார்‌ தமக்கும்‌ கடையானேன்‌ 

ஏமத்‌ தருட்பே றடைந்தேன்நான்‌ என்ன தவஞ்செய்‌ திருந்தேனே. 9 


3630 

பாதி இரவில்‌ எழுந்தருளிப்‌ பாவி யேனை எழுப்பிஅருட்‌ 

சோதி அளித்தென்‌ உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய்‌ 

நீதி நடஞ்செய்‌ பேரின்ப நிதிநான்‌ பெற்ற நெடும்பேற்றை 

ஓதி முடியா தென்போல்‌ இவ்‌ வுலகம்‌ பெறுதல்‌ வேண்டுவனே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


20. இறை பொறுப்‌ பியம்பல்‌ 
எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3631 
தேடிய துண்டு நினதுரு வுண்மை 
தெளிந்திடச்‌ சிறிதுநின்‌ னுடனே 

ஊடிய துண்டு பிறர்தமை அடுத்தே 
உரைத்ததும்‌ உவந்ததும்‌ உண்டோ 

ஆடிய பாதம்‌ அறியநான்‌ அறியேன்‌ 
அம்பலத்‌ தரும்பெருஞ்‌ சோதி 

கூடிய நின்னைப்‌ பிரிகிலேன்‌ பிரிவைக்‌ 
கூறவுங்‌ கூசும்‌என்‌ நாவே. 


3632 
மடம்புரி மனத்தாற்‌ கலங்கிய துண்டு 
வள்ளலே நின்திரு வரவுக்‌ 
கிடம்புரி சிறியேன்‌ கலங்கினேன்‌ எனினும்‌ 
இறையும்வே றெண்ணிய துண்டோ 
நடம்புரி பாதம்‌ அறியநான்‌ அறியேன்‌ 
நான்செயும்‌ வகையினி நன்றே 
திடம்புரிந்‌ தருளிக்‌ காத்திடல்‌ வேண்டும்‌ 
சிறிதும்‌ நான்‌ பொறுக்கலேன்‌ சிவனே. 


3633 
நீக்கிய மனம்பின்‌ அடுத்தெனைக்‌ கலக்கி 
நின்றதே அன்றிறின்‌ அளவில்‌ 

நோக்கிய நோக்கம்‌ பிறவிட யத்தே 
நோக்கிய திறையும்‌ இங்குண்டோ 

தூக்கிய பாதம்‌ அறியநான்‌ அறியேன்‌ 
துயரினிப்‌ பொறுக்கலேன்‌ சிறிதும்‌ 

தேக்கிய களிப்பில்‌ சிறப்பவந்‌ தென்னைத்‌ 
தெளிவித்தல்‌ நின்கடன்‌ சிவனே. 


3634 
ஈன்றநற்‌ றாயுந்‌ தந்தையும்‌ குருவும்‌ 
என்னுயிர்க்‌ கின்பமும்‌ பொதுவில்‌ 
ஆன்றமெய்ப்‌ பொருளே என்றிருக்‌ கின்றேன்‌ 
அன்றிவே றெண்ணிய துண்டோ 
ஊன்றிய பாதம்‌ அறியநான்‌ அறியேன்‌ 
உறுகணிங்‌ காற்றலேன்‌ சிறிதும்‌ 
தோன்றிஎன்‌ உளத்தே மயக்கெலாந்‌ தவிர்த்துத்‌ 
துலக்குதல்‌ நின்கடன்‌ துணையே. 


3635 
மாயையாற்‌ கலங்கி வருந்திய போதும்‌ 
வள்ளல்‌உன்‌ தன்னையே மதித்துன்‌ 
சாயையாப்‌244 பிறரைப்‌ பார்த்ததே அல்லால்‌ 
தலைவவே245 றெண்ணிய துண்டோ 
தூயபொற்‌ பாதம்‌ அறியநான்‌ அறியேன்‌ 
துயர்‌ இனிச்‌ சிறிதும்‌ இங்‌ காற்றேன்‌ 
நாயகா எனது மயக்கெலாம்‌ தவிர்த்தே 
நன்றருள்‌ புரிவதுன்‌ கடனே. 


244. சாயையாற்‌ 245. தலைவரென்‌ - படிவேறுபாடூகள்‌. ஆ. பா. 


3636 
வண்ணம்‌ வேறெனினும்‌ வடிவுவே றெனினும்‌ 
மன்னிய உண்மை ஒன்றென்றே 

எண்ணிய தல்லால்‌ சச்சிதா னந்தத்‌ 
திறையும்வே றெண்ணிய துண்டோ 

அண்ணல்நின்‌ பாதம்‌ அறியநான்‌ அறியேன்‌ 
அஞர்‌ இனிச்‌ சிறிதும்‌இங்‌ காற்றேன்‌ 

திண்ணமே நின்மேல்‌ ஆணைஎன்‌ தன்னைத்‌ 
தெளிவித்துக்‌ காப்பதுன்‌ கடனே. 


3637 
ஊடல்செய்‌ மதமும்‌ சமயமும்‌ இவற்றில்‌ 
உற்றகற்‌ பனைகளும்‌ தவிர்ந்தேன்‌ 

வாடல்செய்‌ மனத்தால்‌ கலங்கினேன்‌ எனினும்‌ 
மன்றினை மறந்ததிங்‌ குண்டோ 

ஆடல்செய்‌ பாதம்‌ அறியநான்‌ அறியேன்‌ 
ஐயவோ சிறிதும்‌இங்‌ காற்றேன்‌ 

பாடல்செய்‌ கின்றேன்‌ படிக்கின்றேன்‌ எனக்குப்‌ 
பரிந்தருள்‌ புரிவதுன்‌ கடனே. 


3638 
உள்ளதே உள்ள திரண்டிலை எல்லாம்‌ 
ஒருசிவ மயமென உணர்ந்தேன்‌ 

கள்ளநேர்‌ மனத்தால்‌ கலங்கினேன்‌ எனினும்‌ 
கருத்தயல்‌ கருதிய துண்டோ 

வள்ளலுன்‌ பாதம்‌ அறியநான்‌ அறியேன்‌ 
மயக்கினிச்‌ சிறிதும்‌ இங்‌ காற்றேன்‌ 

தெள்ளமு தருளி மயக்கெலாம்‌ தவிர்த்தே 
தெளிவித்தல்‌ நின்கடன்‌ சிவனே. 


3639 

எம்மத நிலையும்‌ நின்னருள்‌ நிலையில்‌ 
இலங்குதல்‌ அறிந்தனன்‌ எல்லாம்‌ 

சம்மதம்‌ ஆக்கிக்‌ கொள்கின்றேன்‌ அல்லால்‌ 


96 


97 


தனித்துவே றெண்ணிய துண்டோ 
செம்மலுன்‌ பாதம்‌ அறியநான்‌ அறியேன்‌ 
சிறிதும்‌ இங்‌ கினித்துயர்‌ ஆற்றேன்‌ 
இம்மதிக்‌ கடியேன்‌ குறித்தவா றுள்ள 
தியற்றுவ துன்கடன்‌ எந்தாய்‌. 9 


3640 
அகம்புறம்‌ மற்றை அகப்புறம்‌ புறத்தே 
அடுத்திடும்‌ புறப்புறம்‌ நான்கில்‌ 
இகந்ததும்‌ இலைஓர்‌ ஏகதே சத்தால்‌ 
இறையும்‌இங்‌ கெண்ணிய துண்டோ 
உகந்தநின்‌ பாதம்‌ அறியநான்‌ அறியேன்‌ 
உறுகணிங்‌ கினிச்சிறி துந்தான்‌ 
இகம்பெறல்‌ ஆற்றேன்‌ மயக்கெலாம்‌ தவிர்த்திங்‌ 
கென்னைஆண்‌ டருள்வ துன்கடனே. 
10 
திருச்சிற்றம்பலம்‌ 


21. கைம்மாறின்மை 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3641 

இழைஎலாம்‌ விளங்கும்‌ அம்மை இடங்கொள்நின்‌ கருணை என்னும்‌ 
மழைஎலாம்‌ பொழிந்தென்‌ உள்ள மயக்கெலாம்‌ தவிர்த்து நான்செய்‌ 
பிழைஎலாம்‌ பொறுத்த உன்றன்‌ பெருமைக்கென்‌ புரிவேன்‌ அந்தோ 
உழைஎலாம்‌ இலங்குஞ்‌ சோதி உயர்மணி மன்று ளானே. 


3642 

போதுதான்‌ வீணே போக்கிப்‌ புலையனேன்‌ புரிந்த பொல்லாத்‌ 
தீதுதான்‌ பொறுத்த உன்றன்‌ திருவருட்‌ பெருமைக்‌ கந்தோ 
ஏதுதான்‌ புரிவேன்‌ ஓகோ என்‌என்று புகழ்வேன்‌ ஞான 
மாதுதான்‌ இடங்கொண் டோங்க வயங்குமா மன்று ளானே. 


3643 

சிற்றறி வுடையன்‌ ஆகித்‌ தினந்தொறும்‌ திரிந்து நான்செய்‌ 
குற்றமும்‌ குணமாக்‌ கொண்ட குணப்பெருங்‌ குன்றே என்னைப்‌ 
பெற்றதா யுடனுற்‌ றோங்கும்‌ பெருமநின்‌ பெருமை தன்னைக்‌ 
கற்றறி வில்லேன்‌ எந்தக்‌ கணக்கறிந்‌ துரைப்பேன்‌ அந்தோ. 


3644 

மையரி நெடுங்க ணார்தம்‌ வாழ்க்கையின்‌ மயங்கி இங்கே 
பொய்யறி வுடையேன்‌ செய்த புன்மைகள்‌ பொறுத்தாட்‌ கொண்டாய்‌ 
ஐயறி வுடையார்‌ போற்றும்‌ அம்பலத்‌ தரசே நின்சீர்‌ 

மெய்யறி வறியேன்‌ எந்த விளைவறிந்‌ துரைப்பேன்‌ அந்தோ. 


3645 

பேயினும்‌ பெரியேன்‌ செய்த பிழைகளுக்‌ கெல்லை இல்லை 
ஆயினும்‌ பொறுத்தாட்‌ கொண்டாய்‌ அம்பலத்‌ தரசே என்றன்‌ 
தாயினும்‌ இனிய உன்றன்‌ தண்‌அருட்‌ பெருமை தன்னை 
நாயினுங்‌ கடையேன்‌ எந்த நலமறிந்‌ துரைப்பேன்‌ அந்தோ. 


3646 

துரும்பினில்‌ சிறியேன்‌ வஞ்சம்‌ சூழ்ந்தநெஞ்‌ சகத்தேன்‌ செய்த 
பெரும்பிழை அனைத்தும்‌ அந்தோ பெருங்குண மாகக்கொண்டாய்‌ 
அரும்பொருள்‌ என்ன வேதம்‌ ஆகமம்‌ வழுத்து கின்ற 

கரும்பினில்‌ இனியாய்‌ உன்றன்‌ கருணைஎன்‌ என்பேன்‌ அந்தோ. 


3647 

வரைகடந்‌ தடியேன்‌ செய்த வன்பிழை பொறுத்தாட்‌ கொண்டாய்‌ 
திரைகடந்‌ தண்ட பிண்டத்‌ திசைஎலாம்‌ கடந்தே அப்பால்‌ 
கரைகடந்‌ தோங்கும்‌ உன்றன்‌ கருணையங்‌ கடற்சீர்‌ உள்ளம்‌ 


98 


உரைகடந்‌ ததுஎன்‌ றால்யான்‌ உணர்வதென்‌ உரைப்ப தென்னே. 


3648 

நனவினும்‌ பிழையே செய்தேன்‌ நாயினும்‌ கடையேன்‌ அந்தோ 
கனவினும்‌ பிழையே செய்தேன்‌ கருணைமா நிதியே நீதான்‌ 
நினைவினும்‌ குறியா தாண்டாய்‌ நின்னருட்‌ பெருமை தன்னை 


வினவினும்‌ சொல்வார்‌ காணேன்‌ என்செய்வேன்‌ வினைய னேனே. 


3649 

வன்செயல்‌ பொறுத்தாட்‌ கொண்ட வள்ளலே அடிய னேன்றன்‌ 
முன்செயல்‌ அவைக ளோடு முடுகுபின்‌ செயல்கள்‌ எல்லாம்‌ 
என்செயல்‌ ஆகக்‌ காணேன்‌ எனைக்கலந்‌ தொன்றாய்‌ நின்றோய்‌ 
நின்செயல்‌ ஆகக்‌ கண்டேன்‌ கண்டபின்‌ நிகழ்த்தல்‌ என்னே. 


3650 

இருமையும்‌ ஒருமை தன்னில்‌ ஈந்தனை எந்தாய்‌ உன்றன்‌ 
பெருமைஎன்‌ என்று நான்தான்‌ பேசுவேன்‌ பேதம்‌ இன்றி 
உரிமையால்‌ யானும்‌ நீயும்‌ ஒன்றெனக்‌ கலந்து கொண்ட 
ஒருமையை நினைக்கின்‌ றேன்‌என்‌ உள்ளகந்‌ தழைக்கின்‌ றேனே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


99 


10 


22. நடராசபதி மாலை 
பன்னிருசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3651 
அருள்நிலை விளங்குசிற்‌ றம்பலம்‌எ னுஞ்சிவ சுகாதீத வெளிநடுவிலே 
அண்டபகி ரண்டகோ டிகளும்‌ சராசரம்‌ அனைத்தும்‌அவை ஆக்கல்முதலாம்‌ 
பொருள்நிலைச்‌ சத்தரொடு சத்திகள்‌ அனந்தமும்‌ பொற்பொடுவி ளங்கிஓங்கப்‌ 
புறப்புறம்‌ அகப்புறம்‌ புறம்‌அகம்‌ இவற்றின்மேல்‌ பூரணா காரமாகித்‌ 
தெருள்நிலைச்‌ சச்சிதா னந்தகிர ணாதிகள்‌ சிறப்பமுதல்‌ அந்தம்‌ இன்றித்‌ 
திகழ்கின்ற மெய்ஞ்ஞான சித்திஅனு பவநிலை தெளிந்திட வயங்குசுடரே 
சுருள்நிலைக்‌ குழலம்மை ஆனந்த வல்லிசிவ சுந்தரிக்‌ கினியதுணையே 
சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


3652 
என்‌ இயல்‌ உடம்பிலே என்பிலே அன்பிலே இதயத்தி லேதயவிலே 
என்‌உயிரி லேஎன்றன்‌ உயிரினுக்‌ குயிரிலே என்‌. இயற்‌ குணம்‌அதனிலே 

இன்‌ இயல்‌என்‌ வாக்கிலே என்னுடைய நாக்கிலே என்செவிப்‌ புலன்‌ இசையிலே 

என்‌ இருகண்‌ மணியிலே என்கண்மணி ஒளியிலே என்‌அனு பவந்தன்னிலே 
தன்‌. இயல்‌என்‌ அறிவிலே அறிவினுக்‌ கறிவிலே தானே கலந்துமுழுதும்‌ 

தன்மயம தாக்கியே தித்தித்து மேன்மேல்‌ ததும்பிநிறை கின்றஅமுதே 
துன்னிய பெருங்கருணை வெள்ளமே அழியாத சுகமே சுகாதீதமே 

சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


3653 
உடல்‌எலாம்‌ உயிர்‌எலாம்‌ உளம்‌எலாம்‌ உணர்வெலாம்‌ உள்ளனஎ லாங்கலந்தே 
ஒளிமயம தாக்கி இருள்‌ நீக்கிஎக்‌ காலத்தும்‌ உதயாத்த மானம்‌இன்றி 
இடல்‌எலாம்‌ வல்லசிவ சத்திகிர ணாங்கியாய்‌ ஏகமாய்‌ ஏகபோக 
இன்பநிலை என்னும்‌ஒரு சிற்சபையின்‌ நடுவே இலங்கிநிறை கின்றசுடரே 
கடல்‌எலாம்‌ புவிஎலாம்‌ கனல்‌எலாம்‌ வளிஎலாம்‌ ககன்‌எலாம்‌ கண்டபரமே 
காணாத பொருள்‌எனக்‌ கலைஎலாம்‌ புகலஎன்‌ கண்காண வந்தபொருளே 
தொடல்‌எலாம்‌ பெறஎனக்‌ குள்ளும்‌ புறத்தும்மெய்த்‌ துணையாய்‌ விளங்கும்‌அறிவே 
சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


3654 
மெய்தழைய உள்ளங்‌ குளிர்ந்துவகை மாறாது மேன்மேற்‌ கலந்துபொங்க 
விச்சைஅறி வோங்கஎன்‌ இச்சைஅறி வனுபவம்‌ விளங்கஅறி வறிவதாகி 
உய்தழை வளித்தெலாம்‌ வல்லசித்‌ ததுதந்‌ துவட்டாதுள்‌ ஊறிஊறி 
ஊற்றெழுந்‌ தென்னையும்‌ தானாக்கி என்னுளே உள்ளபடி உள்ளஅமுதே 
கைதழைய வந்தவான்‌ கனியே எலாங்கண்ட கண்ணே கலாந்தநடூவே 
கற்பனைஇ லாதோங்கு சிற்சபா மணியே கணிப்பருங்‌ கருணைநிறைவே 
துய்தழை பரப்பித்‌ தழைந்ததரு வேஅருட்‌ சுகபோக யோகஉருவே 
சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


100 


101 


3655 
எண்ணிலா அண்டபகி ரண்டத்தின்‌ முதலிலே இடையிலே கடையிலேமேல்‌ 
ஏற்றத்தி லேஅவையுள்‌ ஊற்றத்தி லேதிர டெய்துவடி வந்தன்னிலே 
கண்ணுறா அருவிலே உருவிலே குருவிலே கருவிலே தன்மைதனிலே 
கலையாதி நிலையிலே சத்திசத்‌ தாகிக்‌ கலந்தோங்கு கின்றபொருளே 
தெண்ணிலாக்‌ காந்தமணி மேடைவாய்க்‌ கோடைவாய்ச்‌ சேர்ந்தனு பவித்தசுகமே 
சித்தெலாஞ்‌ செயவல்ல தெய்வமே என்மனத்‌ திருமாளி கைத்தீபமே 
துண்ணுறாச்‌ சாந்தசிவ ஞானிகள்‌ உளத்தே சுதந்தரித்‌ தொளிசெய்‌ஒளியே 
சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


3656 
அம்புவியி லேபுவியின்‌ அடியிலே முடியிலே அம்மண்ட லந்தன்னிலே 
அகலத்தி லேபுவியின்‌ அகிலத்தி லேஅவைக்‌ கானவடி வாதிதனிலே 

விம்பமுற வேநிறைந்‌ தாங்கவை நிகழ்ந்திட விளக்கும்‌அவை அவையாகியே 

மேலும்‌அவை அவையாகி அவைஅவைஅ லாததொரு மெய்ந்நிலையும்‌ ஆனபொருளே 
தம்பமிசை எனைஏற்றி அமுதூற்றி அழியாத்‌ தலத்திலுற வைத்தஅரசே 

சாகாத வித்தைக்‌ கிலக்கண இலக்கியம்‌ தானாய்‌இ ருந்தபரமே 
தொம்பதமும்‌ உடனுற்ற தற்பதமும்‌ அசிபதச்‌ சுகமும்‌ஒன்‌ றானசிவமே 

சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


3657 
நீரிலே நீர்டற்ற நிறையிலே நிறைஉற்ற நிலையிலே நுண்மைதனிலே 
நிகழ்விலே நிகழ்வுற்ற திகழ்விலே நிழலிலே நெகிழிலே தண்மைதனிலே 

ஊரிலே அந்நீரின்‌ உப்பிலே உப்பிலுறும்‌ ஒண்சுவையி லேதிரையிலே 

உற்றநீர்க்‌ கீழிலே மேலிலே நடுவிலே உற்றியல்‌ உறுத்தும்‌ஒளியே 
காரிலே ஒருகோடி பொழியினும்‌ துணைபெறாக்‌ கருணைமழை பொழிமேகமே 

கனகசபை நடுநின்ற கடவுளே சிற்சபைக்‌ கண்ணோங்கும்‌ ஒருதெய்வமே 
தூரிலே பலமளித்‌ தூரிலே வளர்கின்ற சுகசொருப மானதருவே 

சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


3658 
ஒள்ளிய நெருப்பிலே உப்பிலே ஒப்பிலா ஒளியிலே சுடரிலேமேல்‌ 
ஓட்டிலே சூட்டிலே உள்ளாடும்‌ ஆட்டிலே உறும்‌ஆதி அந்தத்திலே 

தெள்ளிய நிறத்திலே அருவத்தி லேஎலாம்‌ செயவல்ல செய்கைதனிலே 

சித்தாய்‌ விளங்கிஉப சித்தாய சத்திகள்‌ சிறக்கவளர்‌ கின்றஒளியே 
வள்ளிய சிவானந்த மலையே சுகாதீத வானமே ஞானமயமே 

மணியேஎன்‌ இருகண்ணுள்‌ மணியேஎன்‌ உயிரேஎன்‌ வாழ்வேஎன்‌ வாழ்க்கைவைப்பே 
துள்ளிய மனப்பேயை உள்ளுற அடக்கிமெய்ச்‌ சுகம்‌எனக்‌ கீந்ததுணையே 

சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


3659 
அறைகின்ற காற்றிலே காற்றுப்பி லேகாற்றின்‌ ஆதிநடு அந்தத்திலே 
ஆனபல பலகோடி சத்திகளின்‌ உருவாகி ஆடும்‌அதன்‌ ஆட்டத்திலே 
உறைகின்ற நிறைவிலே ஊக்கத்தி லேகாற்றின்‌ உற்றபல பெற்றிதனிலே 
ஓங்கிஅவை தாங்கிமிகு பாங்கினுறு சத்தர்கட்‌ குபகரித்‌ தருளும்‌ஒளியே 
குறைகின்ற மதிநின்று கூசஓர்‌ ஆயிரம்‌ கோடிகிர ணங்கள்வீசிக்‌ 


குலஅமுத மயமாகி எவ்வுயி ரிடத்தும்‌ குலாவும்‌ஒரு தண்மதியமே 
துறைநின்று பொறைஒன்று தூயர்‌அறி வாற்கண்ட சொருபமே துரியபதமே 
சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


3660 
வானிலே வானுற்ற வாய்ப்பிலே வானின்‌அரு வத்திலே வான்‌ இயலிலே 
வான்‌அடியி லேவானின்‌ நடுவிலே முடியிலே வண்ணத்தி லேகலையிலே 
மானிலே நித்திய வலத்திலே பூரண வரத்திலே மற்றையதிலே 
வளரனந்‌ தானந்த சத்தர்சத்‌ திகள்தம்மை வைத்தஅருள்‌ உற்றஒளியே 
தேனிலே பாலிலே சர்க்கரையி லேகனித்‌ திரளிலே தித்திக்கும்‌ஓர்‌ 
தித்திப்பெ லாங்கூட்டி உண்டாலும்‌ ஒப்பெனச்‌ செப்பிடாத்‌ தெள்ளமுதமே 
தூநிலா வண்ணத்தில்‌ உள்ளோங்கும்‌ ஆனந்த சொருபமே சொருபசுகமே 
சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


3661 
என்றிரவி தன்னிலே இரவிசொரு பத்திலே இயல்‌உருவி லேஅருவிலே 
ஏறிட்ட சுடரிலே சுடரின்‌உட்‌ சுடரிலே எறிஆத பத்திரளிலே 
ஒன்றிரவி ஒளியிலே ஓங்கொளியின்‌ ஒளியிலே ஒளிஒளியின்‌ ஒளிநடுவிலே 
ஒன்றாகி நன்றாகி நின்றாடு கின்றஅருள்‌ ஒளியேஎன்‌ உற்றதுணையே 
அன்றிரவில்‌ வந்தெனக்‌ கருள்‌ஒளி அளித்தஎன்‌ அய்யனே அரசனேஎன்‌ 
அறிவனே அமுதனே அன்பனே இன்பனே அப்பனே அருளாளனே 
துன்றியஎன்‌ உயிரினுக்‌ கினியனே தனியனே தூயனே என்நேயனே 
சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


3662 
அணிமதியி லேமதியின்‌ அருவிலே உருவிலே அவ்வுருவின்‌ உருவத்திலே 
அமுதகிர ணத்திலே அக்கிரண ஒளியி அவ்வொளியின்‌ ஒளிதன்னிலே 

பணிமதியின்‌ அமுதிலே அவ்வமு தினிப்பிலே பக்கநடு அடிமுடியிலே 
பாங்குபெற ஓங்கும்‌ஒரு சித்தேஎன்‌ உள்ளே பலித்தபர மானந்தமே 

மணிஒளியில்‌ ஆடும்‌அருள்‌ ஒளியே நிலைத்தபெரு வாழ்வே நிறைந்தமகிழ்வே 
மன்னேஎன்‌ அன்பான பொன்னேஎன்‌ அன்னேஎன்‌ வரமே வயங்குபரமே 

துணிமதியில்‌ இன்பஅனு பவமாய்‌ இருந்தகுரு துரியமே பெரியபொருளே 
சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


3663 
அண்டஒரு மைப்பகுதி இருமையாம்‌ பகுதிமேல்‌ ஆங்காரி யப்பகுதியே 
ஆதிபல பகுதிகள்‌ அனந்தகோ டிகளின்ந அடியினொடு முடியும்‌அவையில்‌ 
கண்டபல வண்ணமுத லானஅக நிலையும்‌ கணித்தபுற நிலையும்மேன்மேல்‌ 
கண்டதிக ரிக்கின்ற கூட்டமும்‌ விளங்கக்‌ கலந்துநிறை கின்றஒளியே 
கொண்டபல கோலமே குணமே குணங்கொண்ட குறியே குறிக்கஒண்ணாக்‌ 
குருதுரிய மேசுத்த சிவதுரிய மேலாம்‌ கொண்டதனி ஞானவெளியே 
தொண்டர்‌ இத யத்திலே கண்டென இனிக்கின்ற சுகயோக அனுபோகமே 
சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 


3664 
கரையிலாக்‌ கடலிலே கடல்‌உப்பி லேகடற்‌ கடையிலே கடல்‌இடையிலே 


102 


103 


கடல்முதலி லேகடல்‌ திரையிலே நுரையி கடல்‌ஓசை அதன்நடுவிலே 
வரையிலா வெள்ளப்‌ பெருக்கத்தி லேவட்ட வடிவிலே வண்ணம்‌அதிலே 
மற்றதன்‌ வளத்திலே உற்றபல சத்தியுள்‌ வயங்கிஅவை காக்கும்‌ ஒளியே 
புரையிலா ஒருதெய்வ மணியேஎன்‌ உள்ளே புகுந்தறி வளித்தபொருளே 
பொய்யாத செல்வமே நையாத கல்வியே புடம்வைத்‌ திடாதபொன்னே 
மரையிலா வாழ்வே மறைப்பிலா வைப்பே மறுப்பிலா தருள்வள்ளலே 
மணிமன்றில்‌ நடுநின்ற ஒருதெய்வ மேலாம்‌ வல்லநட ராசபதியே. 14 


3665 
உற்றியலும்‌ அணுவாதி மலைஅந்த மானஉடல்‌ உற்றகரு வாகிமுதலாய்‌ 
உயிராய்‌ உயிர்க்குள்உறும்‌ உயிராகி உணர்வாகி உணர்வுள்உணர்‌ வாகிஉணர்வுள்‌ 

பற்றியலும்‌ ஒளியாகி ஒளியின்‌ஒளி யாகிஅம்‌ பரமாய்ச்‌ சிதம்பரமுமாய்ப்‌ 

பண்புறுசி தம்பரப்‌ பொற்சபையு மாய்‌அதன்‌ பாங்கோங்கு சிற்சபையுமாய்த்‌ 
தெற்றியலும்‌ அச்சபையின்‌ நடுவில்நடம்‌ இடுகின்ற சிவமாய்‌ விளங்குபொருளே 

சித்தெலாம்‌ செய்‌எனத்‌ திருவாக்‌ களித்தெனைத்‌ தேற்றி அருள்‌ செய்தகுருவே 
மற்றியலும்‌ ஆகிஎனை வாழ்வித்த மெய்ஞ்ஞான வாழ்வேஎன்‌ வாழ்வின்வரமே 

மணிமன்றில்‌ நடுநின்ற ஒருதெய்வ மேலாம்‌ வல்லநட ராசபதியே. 12 


3666 
எவ்வுலகும்‌ எவ்வுயிரும்‌ எப்பொருளும்‌ உடையதாய்‌ எல்லாஞ்செய்‌ வல்லதாகி 
இயற்கையே உண்மையாய்‌ இயற்கையே அறிவாய்‌ இயற்கையே இன்பமாகி 

அவ்வையின்‌ அனாதியே பாசமில தாய்ச்சுத்த அருளாகி அருள்வெளியிலே 

அருள்நெறி விளங்கவே அருள்நடம்‌ செய்தருள்‌ அருட்பெருஞ்‌ சோதியாகிக்‌ 
கவ்வைஅறு தனிமுதற்‌ கடவுளாய்‌ ஓங்குமெய்க்‌ காட்சியே கருணைநிறைவே 

கண்ணேஎன்‌ அன்பிற்‌ கலந்தெனை வளர்க்கின்ற கதியே கனிந்தகனியே 
வெவ்வினை தவிர்த்தொரு விளக்கேற்றி என்னு வீற்றிருந்‌ தருளும்‌அரசே 

மெய்ஞ்ஞான நிலைநின்ற விஞ்ஞான கலர்‌உளே மேவுநட ராசபதியே. 16 


3667 
நாதாந்த போதாந்த யோகாந்த வேதாந்த நண்ணுறு கலாந்தம்‌உடனே 
நவில்கின்ற சித்தாந்தம்‌ என்னும்‌ஆ றந்தத்தின்‌ ஞானமெய்க்‌ கொடிநாட்டியே 

மூதாண்ட கோடிக ளொடுஞ்சரா சரம்‌எலாம்‌ முன்னிப்‌ படைத்தல்முதலாம்‌ 

முத்தொழிலும்‌ இருதொழிலும்‌ முன்னின்‌ நியற்றிஐம்‌ மூர்த்திகளும்‌ ஏவல்கேட்ப 
வாதாந்தம்‌ உற்றபல சத்திக ளொடூஞ்சத்தர்‌ வாய்ந்துபணி செய்யஇன்ப 

மாராச்சி யத்திலே திருவருட்‌ செங்கோல்‌ வளத்தொடூ செலுத்துமரசே 
சூதாண்ட நெஞ்சினில்‌ தோயாத நேயமே துரியநடு நின்றசிவமே 

சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்‌ சோதிநட ராசபதியே. 17 


3668 
ஒருபிரமன்‌ அண்டங்கள்‌ அடிமுடிப்‌ பெருமையே உன்னமுடி யாஅவற்றின்‌ 
ஓராயி ரங்கோடி மால்‌அண்டம்‌ அரன்‌அண்டம்‌ உற்றகோ டாகோடியே 

திருகலறு பலகோடி ஈசன்‌அண்‌ டம்சதா சிவஅண்டம்‌ எண்ணிறந்த 

திகழ்கின்ற மற்றைப்‌ பெருஞ்சத்தி சத்தர்தம்‌ சீரண்டம்‌ என்புகலுவேன்‌ 
உறுவுறும்‌இவ்‌ வண்டங்கள்‌ அத்தனையும்‌ அருள்வெளியில்‌ உறுசிறு அணுக்களாக 

ஊடசைய அவ்வெளியின்‌ நடுநின்று நடனமிடும்‌ ஒருபெருங்‌ கருணைஅரசே 
மருவிஎனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரந்தந்த மெய்த்தந்தையே 


104 


மணிமன்றின்‌ நடுநின்ற ஒருதெய்வ மேஎலாம்‌ வல்லநட ராசபதியே. 18 


3669 
வரவுசெல வற்றபரி பூரணா காரசுக வாழ்க்கைமுத லாஎனக்கு 
வாய்த்தபொரு ளேஎன்கண்‌ மணியேஎன்‌ உள்ளே வயங்கிஒளிர்‌ கின்றஒளியே 

இரவுபகல்‌ அற்றஒரு தருணத்தில்‌ உற்றபேர்‌ இன்பமே அன்பின்விளைவே 

என்தந்தை யேஎனது குருவேஎன்‌ நேயமே என்னாசை யேஎன்‌ அறிவே 
கரவுநெறி செல்லாக்‌ கருத்தினில்‌ இனிக்கின்ற கருணைஅமு தேகரும்பே 

கனியே அருட்பெருங்‌ கடலேஎ லாம்வல்ல கடவுளே கலைகள்‌எல்லாம்‌ 
விரவிஉணர்‌ வரியசிவ துரியஅனு பவமான மெய்ம்மையே சன்மார்க்கமா 

மெய்ஞ்ஞான நிலைநின்ற விஞ்ஞான கலர்‌உளே மேவுநட ராசபதியே. 19 


3670 
பாராதி பூதமொடு பொறிபுலன்‌ கரணமும்‌ பகுதியும்‌ காலம்முதலாப்‌ 
பகர்கின்ற கருவியும்‌ அவைக்குமேல்‌ உறுசுத்த பரமாதி நாதம்வரையும்‌ 

சீராய பரவிந்து பரநாத முந்தனது திகழங்கம்‌ என்றுரைப்பத்‌ 

திருவருட்‌ பெருவெளியில்‌ ஆனந்த நடனமிடு தெய்வமே என்றும்‌அழியா 
ஊராதி தந்தெனை வளர்க்கின்ற அன்னையே உயர்தந்தை யேஎன்‌உள்ளே 

உற்றதுணை யேஎன்றன்‌ உறவேஎன்‌ அன்பே உவப்பேஎன்‌ னுடையஉயிரே 
ஆராலும்‌ அறியாத உயர்நிலையில்‌ எனைவைத்த அரசே அருட்சோதியே 

அகரநிலை முழுதுமாய்‌ அப்பாலு மாகிநிறை அமுதநட ராசபதியே. 20 


3671 
உரைவிசுவம்‌ உண்டவெளி உபசாந்த வெளிமேலை உறுமவுன வெளிவெளியின்மேல்‌ 
ஓங்குமா மவுனவெளி யாதியுறும்‌ அனுபவம்‌ ஒருங்கநிறை உண்மைவெளியே 
திரையறு பெருங்கருணை வாரியே எல்லாஞ்செய்‌ சித்தே எனக்குவாய்த்த 
செல்வமே ஒன்றான தெய்வமே உய்வகை தெரித்தெனை வளர்த்தசிவமே 
பரைநடூ விளங்கும்‌ஒரு சோதியே எல்லாம்‌ படைத்திடுக என்றெனக்கே 
பண்புற உரைத்தருட்‌ பேரமுத ளித்தமெய்ப்‌ பரமமே பரமஞான 
வரைநடூ விளங்குசிற்‌ சபைநடூவில்‌ ஆனந்த வண்ணநடம்‌ இடுவள்ளலே 
மாறாத சன்மார்க்க நிலைநீதி யேஎலாம்‌ வல்லநட ராசபதியே. 21 


3672 
ஊழிதோ றூழிபல அண்டபகிர்‌ அண்டத்‌ துயிர்க்கெலாம்‌ தரினும்‌அந்தோ 
ஒருசிறிதும்‌ உலவாத நிறைவாகி அடியேற்‌ குவப்பொடு கிடைத்தநிதியே 
வாழிநீ டூழியென வாய்மலர்ந்‌ தழியா வரந்தந்த வள்ளலேஎன்‌ 
மதியினிறை மதியே வயங்குமதி அமுதமே மதிஅமுதின்‌ உற்றசுகமே 
ஏழினோ டேமுலகில்‌ உள்ளவர்கள்‌ எல்லாம்‌இ தென்னைஎன்‌ றதிசயிப்ப 
இரவுபகல்‌ இல்லாத பெருநிலையில்‌ ஏற்றிஎனை இன்புறச்‌ செய்தகுருவே 
ஆழியோ டணிஅளித்‌ துயிரெலாம்‌ காத்துவிளை யாடென்‌ றுரைத்தஅரசே 
அகரநிலை முழுதுமாய்‌ அப்பாலு மாகிஒளிர்‌ அபயநட ராசபதியே. 22 


3673 
பூதமுத லாயபல கருவிகள்‌ அனைத்தும்‌என்‌ புகல்வழிப்‌ பணிகள்கேட்பப்‌ 
பொய்படாச்‌ சத்திகள்‌ அனந்தகோ டிகளும்மெய்ப்‌ பொருள்கண்ட சத்தர்பலரும்‌ 
ஏதமற என்னுளம்‌ நினைத்தவை நினைத்தாங்‌ கிசைந்தெடுத்‌ துதவஎன்றும்‌ 


105 


இறவாத பெருநிலையில்‌ இணைசொலா இன்புற்‌ றிருக்கஎளனை வைத்தகுருவே 
நாதமுதல்‌ இருமூன்று வரையந்த நிலைகளும்‌ நலம்பெறச்‌ சன்மார்க்கமாம்‌ 
ஞானநெறி ஓங்கஓர்‌ திருவருட்‌ செங்கோல்‌ நடத்திவரு நல்லஅரசே 
வாதமிடு சமயமத வாதிகள்‌ பெறற்கரிய மாமதியின்‌ அமுதநிறைவே 
மணிமன்றின்‌ நடுநின்ற ஒருதெய்வ மேஎலாம்‌ வல்லநட ராசபதியே. 23 


3674 
வாட்டமொடூ சிறியனேன்‌ செய்வகையை அறியாது மனமிக மயங்கிஒருநாள்‌ 
மண்ணிற்‌ கிடந்தருளை உன்னிஉல கியலினை மறந்துதுயில்‌ கின்றபோது 
நாட்டமுறு வைகறையில்‌ என்‌அரு கணைந்தென்னை நன்றுற எழுப்பிமகனே 
நல்யோக ஞானம்‌எனி னும்புரிதல்‌ இன்றிநீ நலிதல்‌அழ கோஎழுந்தே 
ஈட்டுகநின்‌ எண்ணம்‌ பலிக்கஅருள்‌ அமுதம்‌உண்‌ டின்புறுக என்றகுருவே 
என்‌ஆசை யேஎன்றன்‌ அன்பே நிறைந்தபே ரின்பமே என்செல்வமே 
வேட்டவை அளிக்கின்ற நிதியமே சாகாத வித்தையில்‌ விளைந்தசுகமே 
மெய்ஞ்ஞான நிலைநின்ற விஞ்ஞான கலர்‌உளே மேவுநட ராசபதியே. 24 


3675 
என்செய்வேன்‌ சிறியனேன்‌ என்செய்வேன்‌ என்‌எண்ணம்‌ ஏதாக முடியுமோஎன்‌ 
றெண்ணி இரு கண்ணினீர்‌ காட்டிக்‌ கலங்கிநின்‌ றேங்கிய இராவில்‌ஒருநாள்‌ 

மின்செய்மெய்ஞ்‌ ஞானஉரு வாகிநான்‌ காணவே வெளிநின்‌ றணைத்தென்‌உள்ளே 

மேவிஎன்‌ துன்பந்‌ தவிர்த்தருளி அங்ஙனே வீற்றிருக்‌ கின்றகுருவே 
நன்செய்வாய்‌ இட்டவிளை வதுவிளைந்‌ ததுகண்ட நல்குரவி னோன்‌அடைந்த 

நன்மகிழ்வின்‌ ஒருகோடி பங்கதிகம்‌ ஆகவே நான்கண்டு கொண்டமகிழ்வே 
வன்செய்வாய்‌ வாதருக்‌ கரியபொரு ளேஎன்னை வலியவந்‌ தாண்டபரமே 

மணிமன்றின்‌ நடுநின்ற ஒருதெய்வ மேஎலாம்‌ வல்லநட ராசபதியே. 25 


3676 
துன்பெலாந்‌ தீர்ந்தன சுகம்பலித்‌ ததுநினைச்‌ சூழ்ந்ததருள்‌ ஒளிநிறைந்தே 
சுத்தசன்‌ மார்க்கநிலை அனுபவம்‌ நினக்கே சுதந்தரம்‌ தானதுலகில்‌ 

வன்பெலாம்‌ நீக்கிநல்‌ வழியெலாம்‌ ஆக்கிமெய்‌ வாழ்வெலாம்‌ பெற்றுமிகவும்‌ 

மன்னுயிர்‌ எலாம்களித்‌ திடநினைத்‌ தனைஉன்றன்‌ மனநினைப்‌ பின்படிக்கே 
அன்பநீ பெறுகஉல வாதுநீ டூழிவிளை யாடுக அருட்சோதியாம்‌ 

ஆட்சிதந்‌ தோம்‌உனைக்‌ கைவிடோம்‌ கைவிடோம்‌ ஆணைநம்‌ ஆணைஎன்றே 
இன்புறத்‌ திருவாக்‌ களித்தெனுள்‌ ளேகலந்‌ திசைவுடன்‌ இருந்தகுருவே 

எல்லாஞ்செய்‌ வல்லசித்‌ தாகிமணி மன்றினில்‌ இலங்குநட ராசபதியே. 26 


3677 
பேருற்ற உலகிலுறு சமயமத நெறிஎலாம்‌ பேய்ப்பிடிப்‌ புற்றபிச்சுப்‌ 
பிள்ளைவிளை யாட்டென உணர்ந்திடா துயிர்கள்பல பேதமுற்‌ றங்கும்‌ இங்கும்‌ 

போருற்‌ றிறந்துவீண்‌ போயினார்‌ இன்னும்வ்ண்‌ போகாத படிவிரைந்தே 

புனிதமுறு சுத்தசன்‌ மார்க்கநெறி காட்டிமெய்ப்‌ பொருளினை உணர்த்திஎல்லாம்‌ 
ஏருற்ற சுகநிலை அடைந்திடப்‌ புரிதிநீ என்பிள்ளை ஆதலாலே 

இவ்வேலை புரிகஎன்‌ நிட்டனம்‌ மனத்தில்வே றெண்ணற்க என்றகுருவே 
நீருற்ற ஒள்ளிய நெருப்பே நெருப்பினுள்‌ நிறைந்திருள்‌ அகற்றும்‌ஒளியே 

நிர்க்குணா னந்தபர நாதாந்த வரைஓங்கு நீதிநட ராசபதியே. 27 


106 


3678 
சாகாத கல்வியே கல்விஒன்‌ றேசிவம்‌ தான்‌என அறிந்தஅறிவே 
தகும்‌அறிவு மலம்‌ஐந்தும்‌ வென்றவல்‌ லபமே தனித்தபூ ரணவல்லபம்‌ 

வேகாத காலாதி கண்டுகொண்‌ டெப்பொருளும்‌ விளையவிளை வித்ததொழிலே 
மெய்த்தொழில தாகும்‌இந்‌ நான்கையும்‌ ஒருங்கே வியந்தடைந்‌ துலகம்‌எல்லாம்‌ 

மாகாத லுறஎலாம்‌ வல்லசித்‌ தாகிநிறை வானவர மேஇன்பமாம்‌ 
மன்னும்‌ இது நீபெற்ற சுத்தசன்‌ மார்க்கத்தின்‌ மரபென்‌ றுரைத்தகுருவே 

தேகாதி மூன்றும்நான்‌ தருமுன்‌அருள்‌ செய்தெனைத்‌ தேற்றி அருள்‌ செய்தசிவமே 
சிற்சபையின்‌ நடுநின்ற ஒன்றான கடவுளே தெய்வநட ராசபதியே. 28 


3679 
நீடுலகில்‌ உற்றவர்கள்‌ நன்குற உரைக்கின்ற நின்வார்த்தை யாவும்நமது 
நீள்வார்த்தை யாகும்‌இது உண்மைமக னேசற்றும்‌ நெஞ்சம்‌அஞ்‌ சேல்‌ உனக்கே 

ஆடுறும்‌ அருட்பெருஞ்‌ சோதிஈந்‌ தனம்‌என்றும்‌ அழியாத நிலையின்நின்றே 

அன்பினால்‌ எங்கெங்கும்‌ எண்ணிய படிக்குநீ ஆடிவாழ்‌ கென்றகுருவே 
நாடுநடு நாட்டத்தில்‌ உற்றஅனு பவஞானம்‌ நான்‌ இளங்‌ காலைஅடைய 

நல்கிய பெருங்கருணை அப்பனே அம்மையே நண்பனே துணைவனேஎன்‌ 
ஊடூபிரி யாதுற்ற இன்பனே அன்பனே ஒருவனே அருவனேஉள்‌ 

ஊறும்‌அமு தாகிஓர்‌ ஆறின்முடி மீதிலே ஓங்குநட ராசபதியே. 29 


3680 
அந்நாளில்‌ அம்பலத்‌ திருவாயி லிடைஉனக்‌ கன்புடன்‌ உரைத்தபடியே 
அற்புதம்‌எ லாம்வல்ல நம்‌அருட்‌ பேரொளி அளித்தனம்‌ மகிழ்ந்துன்‌உள்ளே 
இந்நாள்‌ தொடூத்துநீ எண்ணிய படிக்கே இயற்றிவிளை யாடிமகிழ்க 
என்றும்‌இற வாநிலையில்‌ இன்பஅனு பவனாகி இயல்சுத்தம்‌ ஆதிமூன்றும்‌ 
எந்நாளும்‌ உன்‌இச்சை வழிபெற்று வாழ்கயாம்‌ எய்திநின்‌ னுட்கலந்தேம்‌ 
இனிஎந்த ஆற்றினும்‌ பிரிவுறேம்‌ உண்மை: தெம்மாணை என்றகுருவே 
மன்னாகி என்பெரிய வாழ்வாகி அழியாத வரமாகி நின்றசிவமே 
மணிமன்றின்‌ நடுநின்ற ஒருதெய்வ மேஎலாம்‌ வல்லநட ராசபதியே. 30 


3681 
காய்‌எலாம்‌ கனிஎனக்‌ கனிவிக்கும்‌ ஒருபெருங்‌ கருணைஅமு தேஎனக்குக்‌ 
கண்கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புதக்‌ காட்சியே கனகமலையே 

தாய்‌எலாம்‌ அனையஎன்‌ தந்தையே ஒருதனித்‌ தலைவனே நின்பெருமையைச்‌ 

சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திடச்‌ சார்கின்ற தோறும்‌அந்தோ 
வாய்‌எலாந்‌ தித்திக்கும்‌ மனம்‌எலாந்‌ தித்திக்கும்‌ மதிஎலாந்‌ தித்திக்கும்‌என்‌ 

மன்னியமெய்‌ அறிவெலாந்‌ தித்திக்கும்‌ என்னில்‌அதில்‌ வரும்‌இன்பம்‌ என்புகலுவேன்‌ 
தூய்‌எலாம்‌ பெற்றநிலை மேல்‌அருட்‌ சுகம்‌எலாம்‌ தோன்றிட விளங்குசுடரே 

துரியவெளி நடுநின்ற பெரியபொரு ளேஅருட்‌ சோதிநட ராசகுருவே. 31 


3682 
எய்ப்பற எனக்குக்‌ கிடைத்தபெரு நிதியமே எல்லாஞ்செய்‌ வல்லசித்தாய்‌ 
என்கையில்‌ அகப்பட்ட ஞானமணி யேஎன்னை எழுமையும்‌ விடாதநட்பே 
கைப்பறஎன்‌ உள்ளே இனிக்கின்ற சர்க்கரைக்‌ கட்டியே கருணைஅழுதே 
கற்பக வனத்தே கனிந்தகனி யேஎனது கண்காண வந்தகதியே 
மெய்ப்பயன்‌ அளிக்கின்ற தந்தையே தாயேஎன்‌ வினைஎலாந்‌ தீர்த்தபதியே 


மெய்யான தெய்வமே மெய்யான சிவபோக விளைவேஎன்‌ மெய்ம்மைஉறவே 
துய்ப்புறும்‌என்‌ அன்பான துணையேஎன்‌ இன்பமே சுத்தசன்‌ மார்க்கநிலையே 
துரியவெளி நடுநின்ற பெரியபொரு ளேஅருட்‌ சோதிநட ராசகுருவே. 


3683 
துன்புறு மனத்தனாய்‌ எண்ணாத எண்ணிநான்‌ சோர்ந்தொரு புறம்படுத்துத்‌ 
தூங்குதரு ணத்தென்றன்‌ அருகிலுற்‌ றன்பினால்‌ தூயதிரு வாய்மலர்ந்தே 

இன்புறு முகத்திலே புன்னகை ததும்பவே இருகைமலர்‌ கொண்டுதுக்கி 
என்றனை எடுத்தணைத்‌ தாங்குமற்‌ றோரிடத்‌ தியலுற இருத்திமகிழ்வாய்‌ 

வன்பறு பெருங்கருணை அமுதளித்‌ திடர்நீக்கி வைத்தநின்‌ தயவைஅந்தோ 
வள்ளலே உள்ளுதொறும்‌ உள்ளக மெலாம்‌இன்ப வாரிஅமு தூறிஊறித்‌ 

துன்பம்‌அற மேற்கொண்டு பொங்கித்‌ ததும்பும்‌இச்‌ சுகவண்ணம்‌ என்புகலுவேன்‌ 
துரியவெளி நடுநின்ற பெரியபொரு ளேஅருட்‌ சோதிநட ராசகுருவே. 


3684 
ஓங்கிய பெருங்கருணை பொழிகின்ற வானமே ஒருமைநிலை உறுஞானமே 
உபயபத சததளமும்‌ எனதிதய சததளத்‌ தோங்கநடு வோங்குசிவமே 
பாங்கியல்‌ அளித்தென்னை அறியாத ஒருசிறிய பருவத்தில்‌ ஆண்டபதியே 
பாசநெறி செல்லாத நேசர்தமை ஈ:சராம்‌ படிவைக்க வல்லபரமே 
ஆங்கியல்வ தென்றுமற்‌ நீங்கியல்வ தென்றும்வாய்‌ ஆடுவோர்க்‌ கரியசுகமே 
ஆனந்த மயமாகி அதுவுங்‌ கடந்தவெளி ஆகிநிறை கின்றநிறைவே 
தூங்கிவிழு சிறியனைத்‌ தாங்கிஎழு கென்றெனது தூக்கந்‌ தொலைத்ததுணையே 
துரியவெளி நடுநின்ற பெரியபொரு ளேஅருட்‌ சோதிநட ராசகுருவே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


107 


32 


33 


34 


23. சற்குருமணி மாலை 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3685 
மாற்றறி யாதசெ ழும்பசும்‌ பொன்னே 
மாணிக்க மேசுடர்‌ வண்ணக்‌ கொழுந்தே 

கூற்றறி யாதபெ ருந்தவர்‌ உள்ளக்‌ 

கோயில்‌ இருந்த குணப்பெருங்‌ குன்றே 
வேற்றறி யாதசிற்‌ றம்பலக்‌ கனியே 

விச்சையில்‌ வல்லவர்‌ மெச்சுவி ருந்தே 
சாற்றறி யாதஎன்‌ சாற்றுங்‌ களித்தாய்‌ 

தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3686 
கற்கரை யும்படி கரைவிக்குங்‌ கருத்தே 
கண்மணி யேமணி கலந்தகண்‌ ஒளியே 
சொற்கரை யின்றிய ஒளியினுள்‌ ஒளியே 
துரியமுங்‌ கடந்திட்ட பெரியசெம்‌ பொருளே 
சிற்கரை திரையறு திருவருட்‌ கடலே 
தெள்ளமு தேகனி யேசெமும்‌ பாகே 
சர்க்கரை யேஅது சார்ந்தசெந்‌ தேனே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3687 
என்னுயி ரேஎன தின்னுயிர்க்‌ குயிரே 
என்‌அறி வேஎன தறிவினுக்‌ கறிவே 

அன்னையில்‌ இனியஎன்‌ அம்பலத்‌ தமுதே 

அற்புத மேபத மேஎன தன்பே 
பொன்னிணை அடிமலர்‌ முடிமிசை பொருந்தப்‌ 

பொருத்திய தயவுடைப்‌ புண்ணியப்‌ பொருளே 
தன்னியல்‌ அறிவருஞ்‌ சத்திய நிலையே 

தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3688 
காய்மனக்‌ கடையனைக்‌ காத்தமெய்ப்‌ பொருளே 
கலைகளுங்‌ கருதரும்‌ ஒருபெரும்‌ பதியே 
தேய்மதிச்‌ சமயருக்‌ கரியஒண்‌ சுடரே 
சித்தெலாம்‌ வல்லதோர்‌ சத்திய முதலே 
ஆய்மதிப்‌ பெரியருள்‌ அமர்ந்தசிற்‌ பரமே 
அம்பலத்‌ தாடல்செய்‌ செம்பதத்‌ தரசே 
தாய்மதிப்‌ பரியதோர்‌ தயவுடைச்‌ சிவமே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


108 


3689 
உருவமும்‌ அருவமும்‌ உபயமும்‌ உளதாய்‌ 
உளதில தாய்‌ஒளிர்‌ ஒருதனி முதலே 

கருவினில்‌ எனக்கருள்‌ கனிந்தளித்‌ தவனே 
கண்ணுடை யாய்பெருங்‌ கடவுளர்‌ பதியே 

திருநிலை பெறஎனை வளர்க்கின்ற பரமே 
சிவகுரு துரியத்தில்‌ தெளிஅனு பவமே 

தருவளர்‌ பொழிவடல்‌ சபைநிறை ஒளியே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3690 
ஆறந்த நிலைகளின்‌ அனுபவ நிறைவே 
அதுஅது வாய்‌ஒளிர்‌ பொதுவுறு நிதியே 
கூறெந்த நிலைகளும்‌ ஒருநிலை எனவே 
கூறிஎன்‌ உள்ளத்தில்‌ குலவிய களிப்பே 
பேறிந்த நெறிஎனக்‌ காட்டிஎன்‌ தனையே 
பெருநெறிக்‌ கேற்றிய ஒருபெரும்‌ பொருளே 
சாறெந்த நாள்களும்‌ விளங்கும்‌ஓர்‌ வடல்வாய்த்‌ 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3691 
சாகாத தலைஇது வேகாத காலாம்‌ 
தரம்‌. இது காண்‌எனத்‌ தயவுசெய்‌ துரைத்தே 
போகாத புனலையும்‌ தெரிவித்தென்‌ உளத்தே 
பொற்புற அமர்ந்ததோர்‌ அற்புதச்‌ சுடரே 
ஆகாத பேர்களுக்‌ காகாத நினைவே 
ஆகிய எனக்கென்றும்‌ ஆகிய சுகமே 
தாகாதல்‌ எனத்தரும்‌ தருமசத்‌ திரமே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3692 
தத்துவ மசிநிலை இதுஇது தானே 


சத்தியம்‌ காண்‌எனத்‌ தனித்துரைத்‌ தெனக்கே 


எத்துவந்‌ தனைகளும்‌ நீக்கிமெய்ந்‌ நிலைக்கே 
ஏற்றிநான்‌ இறவாத இயல்‌ அளித்‌ தருளால்‌ 
சித்துவந்‌ துலகங்கள்‌ எவற்றினும்‌ ஆடச்‌ 
செய்வித்த பேரருட்‌ சிவபரஞ்‌ சுடரே 
சத்துவ நெறிதரு வடல்‌அருட்‌ கடலே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3693 
இதுபதி இதுபொருள்‌ இதுசுகம்‌ அடைவாய்‌ 
இதுவழி எனஎனக்‌ கியல்புற உரைத்தே 
விதுஅமு தொடுசிவ அமுதமும்‌ அளித்தே 
மேனிலைக்‌ கேற்றிய மெய்நிலைச்‌ சுடரே 
பொதுநடம்‌ இடுகின்ற புண்ணியப்‌ பொருளே 


109 


புரையறும்‌ உளத்திடைப்‌ பொருந்திய மருந்தே 
சதுமறை முடிகளின்‌ முடியுறு சிவமே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3694 
என்னிலை இதுவுறு நின்னிலை இதுவாம்‌ 
இருநிலை களும்‌ஒரு நிலைஎன அறிவாய்‌ 
முன்னிலை சிறிதுறல்‌246 இதுமயல்‌ உறலாம்‌ 
முன்னிலை பின்னிலை முழுநிலை உளவாம்‌ 
இந்நிலை அறிந்தவண்‌ எழுநிலை கடந்தே 
இயனிலை அடைகளன்‌ றியம்பிய பரமே 
தன்னிலை ஆகிய நன்னிலை அரசே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


சிறிதுற - பி. இரா.பதிப்பு. சிறிதுறில்‌ - படிவேறுபாடு. ஆ. பா. 


3695 
காரணம்‌ இதுபுரி காரியம்‌ இதுமேல்‌ 
காரண காரியக்‌ கருவிது பலவாய்‌ 
ஆரணம்‌ ஆகமம்‌ இவைவிரித்‌ துரைத்தே 
அளந்திடும்‌ நீஅவை அளந்திடன்‌ மகனே 
பூரண நிலைஅனு பவமுறில்‌ கணமாம்‌ 
பொழுதினில்‌ அறிதிஎப்‌ பொருள்நிலை களுமே 
தாரணி தனில்‌என்ற தயவுடை அரசே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3606 
பன்னெறிச்‌ சமயங்கள்‌ மதங்கள்‌என்‌ நறிடும்‌ஓர்‌ 
பவநெறி இதுவரை பரவிய திதனால்‌ 
செந்நெறி247 அறிந்திலர்‌ இறந்திறந்‌ துலகோர்‌ 
செறி இருள்‌ அடைந்தனர்‌ ஆதலின்‌ இனிநீ 
புன்னெறி தவிர்த்தொரு பொதுநெறி எனும்வான்‌ 
புத்தமு தருள்கின்ற சுத்தசன்‌ மார்க்கத்‌ 
தன்னெறி செலுத்துக என்றஎன்‌ அரசே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


சென்னெறி - முதற்பதிப்பு, பொ.,சு., பி. இரா., ச. மு. க. 


3697 
அடிஇது முடிஇது நடுநிலை இதுமேல்‌ 
அடிநடு முடியிலா ததுஇது மகனே 
படிமிசை அடிநடு முடிஅறிந்‌ தனையே 
பதி அடி முடியிலாப்‌ பரிசையும்‌ அறிவாய்‌ 
செடியற உலகினில்‌ அருள்நெறி இதுவே 
செயலுற முயலுக என்றசிற்‌ பரமே 
தடிமுகில்‌ எனஅருள்‌ பொழிவடல்‌ அரசே 


110 


10 


11 


12 


111 


தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 13 


3698 
நண்ணிய மதநெறி பலபல அவையே 
நன்றற நின்றன சென்றன சிலவே 

அண்ணிய உலகினர்‌ அறிகிலர்‌ நெடுநாள்‌ 

அலைதரு கின்றனர்‌ அலைவற மகனே 
புண்ணியம்‌ உறுதிரு அருள்நெறி இதுவே 

பொதுநெறி எனஅறி வுறமுய லுதிநீ 
தண்ணிய அமுதுணத்‌ தந்தனம்‌ என்றாய்‌ 

தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 14 


3699 
அஞ்சலை நீஒரு சிறிதும்‌என்‌ மகனே 
அருட்பெருஞ்‌ சோதியை அளித்தனம்‌ உனக்கே 

துஞ்சிய மாந்தரை எழுப்புக நலமே 

சூழ்ந்தசன்‌ மார்க்கத்தில்‌ செலுத்துக சுகமே 
விஞ்சுற மெய்ப்பொருள்‌ மேனிலை தனிலே 

விஞ்சைகள்‌ பலவுள விளக்குக என்றாய்‌ 
தஞ்சம்‌என்‌ றவர்க்கருள்‌ சத்திய முதலே 

தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 15 


3700 
வேதத்தின்‌ முடிமிசை விளங்கும்‌ஓர்‌ விளக்கே 
மெய்ப்பொருள்‌ ஆகம வியன்முடிச்‌ சுடரே 

நாதத்தின்‌ முடிநடு நடமிடும்‌ ஒளியே 

நவைஅறும்‌ உளத்திடை நண்ணிய நலமே 
ஏதத்தின்‌ நின்றெனை எடுத்தருள்‌ நிலைக்கே 

ஏற்றிய கருணைஎன்‌ இன்உயிர்த்‌ துணையே 
தாதுற்ற உடம்பழி யாவகை புரிந்தாய்‌ 

தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 16 


3701 
சந்திர சூரியர்‌ ஒளிபெற விளங்கும்‌ 
தனிஅருட்‌ பெருவெளித்‌ தலத்தெழுஞ்‌ சுடரே 

வந்திர விடைஎனக்‌ கருளமு தளித்தே 

வாழ்கஎன்‌ றருளிய வாழ்முதற்‌ பொருளே 
மந்திர மேனை வளர்க்கின்ற மருந்தே 

மாநிலத்‌ திடைஎனை வருவித்த பதியே 
தந்திரம்‌ யாவையும்‌ உடையமெய்ப்‌ பொருளே 

தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 19. 


3702 
அமரரும்‌ முனிவரும்‌ அதிசயித்‌ திடவே 

அருட்பெருஞ்‌ சோதியை அன்புடன்‌ அளித்தே 
கமமுறு சிவநெறிக்‌ கேற்றிஎன்‌ றனையே 


காத்தென துளத்தினில்‌ கலந்தமெய்ப்‌ பதியே 
எமன்‌எனும்‌ அவன்‌இனி இலைஇலை மகனே 
எய்ப்பற வாழ்கஎன்‌ றியம்பிய அரசே 
சமரச சன்மார்க்க சங்கத்தின்‌ முதலே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3703 
நன்மார்க்கத்‌ தவர்உளம்‌ நண்ணிய வரமே 
நடூவெளி நடுநின்று நடஞ்செயும்‌ பரமே 
துன்மார்க்க வாதிகள்‌ பெறற்கரு நிலையே 
சுத்தசி வானந்தப்‌ புத்தமு துவப்பே 
என்மார்க்கம்‌ எனக்களித்‌ தெனையுமேல்‌ ஏற்றி 
இறவாத பெருநலம்‌ ஈந்தமெய்ப்‌ பொருளே 
சன்மார்க்க சங்கத்தார்‌ தழுவிய பதியே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3704 
ஆதியும்‌ அந்தமும்‌ இன்றிஒன்‌ றாகி 

அகம்புறம்‌ அகப்புறம்‌ புறப்புறம்‌ நிறைந்தே 
ஓதியும்‌ உணர்ந்தும்‌ இங்‌ கறிவரும்‌ பொருளே 


உளங்கொள்சிற்‌ சபைநடூ விளங்குமெய்ப்‌ பதியே 


சோதியும்‌ சோதியின்‌ முதலுந்தான்‌ ஆகிச்‌ 
சூழ்ந்தெனை வளர்க்கின்ற சுதந்தர அமுதே 
சாதியும்‌ சமயமும்‌ தவிர்த்தவர்‌ உறவே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3705 
கற்பனை முழுவதும்‌ கடந்தவர்‌ உளத்தே 


கலந்துகொண்‌ டினிக்கின்ற கற்பகக்‌ கனியே 


அற்பனை யாண்டுகொண்‌ டறிவளித்‌ தழியா 
அருள்நிலை தனில்‌உற அருளிய அமுதே 
பற்பல உலகமும்‌ வியப்பஎன்‌ தனக்கே 
பதமலர்‌ முடிமிசைப்‌ பதித்தமெய்ப்‌ பதியே 
தற்பர பரம்பர சிதம்பர நிதியே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


3706 
பவநெறி செலுமவர்‌ கனவினும்‌ அறியாப்‌ 


பரம்பொரு ளாகிஎன்‌ உளம்பெறும்‌ ஒளியே 


நவநெறி கடந்ததோர்‌ ஞானமெய்ச்‌ சுகமே 
நான்‌அருள்‌ நிலைபெற நல்கிய நலமே 

சிவநெறி யேசிவ நெறிதரு நிலையே 
சிவநிலை தனில்‌உறும்‌ அனுபவ நிறைவே 

தவநெறி செலும்‌அவர்க்‌ கினியநல்‌ துணையே 
தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 


112 


18 


19 


20 


21 


22 


113 


3707 
அறியாமல்‌ அறிகின்ற அறிவினுள்‌ அறிவே 
அடையாமல்‌ அடைகின்ற அடைவினுள்‌ அடைவே 

செறியாமல்‌ செறிகின்ற செறிவினுட்‌ செறிவே 

திளையாமல்‌ திளைக்கின்ற திளைப்புறு திளைப்பே 
பிரியாமல்‌ என்னுளம்‌ கலந்தமெய்க்‌ கலப்பே 

பிறவாமல்‌ இறவாமல்‌ எனைவைத்த பெருக்கே 
தறியாகி உணர்வாரும்‌ உணர்வரும்‌ பொருளே 

தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 23 


3708 
கருதாமல்‌ கருதும்‌ஓர்‌ கருத்தினுட்‌ கருத்தே 
காணாமல்‌ காணும்ஓர்‌ காட்சியின்‌ விளைவே 

எருதாகத்‌ திரிந்தேனுக்‌ கிகபரம்‌ அளித்தே 

இறவாத வரமுந்தந்‌ தருளிய ஒளியே 
வருதாகந்‌ தவிர்த்திட வந்ததெள்‌ அமுதே 

மாணிக்க மலைநடூ மருவிய பரமே 
தருதான முணவெனச்‌ சாற்றிய பதியே 

தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 24 


3709 
ஏகாஅ னேகாஎன்‌ றேத்திடூ மறைக்கே 
எட்டாத நிலையேநான்‌ எட்டிய மலையே 

ஓகாள மதங்களை முழுவதும்‌ மாற்றி 

ஒருநிலை ஆக்கஎன்‌ றுரைத்தமெய்ப்‌ பரமே 
ஈகாதல்‌ உடையவர்க்‌ கிருநிதி அளித்தே 

இன்புறப்‌ புரிகின்ற இயல்புடை இறையே 
சாகாத வரந்தந்திங்‌ கெனைக்காத்த அரசே 

தனிநட ராசஎன்‌ சற்குரு மணியே. 25 


திருச்சிற்றம்பலம்‌ 


24. தற்போத இழப்பு 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3710 
அவ்வண்ணம்‌ பழுத்தவரும்‌ அறிந்திலர்சற்‌ றெனினும்‌ 
அறிந்தனம்‌ஓர்‌ சிறிதுகுரு அருளாலே அந்தச்‌ 

செவ்வண்ணம்‌ பழுத்ததனித்‌ திருவுருக்கண்‌ டெவர்க்கும்‌ 
தெரியாமல்‌ இருப்பம்‌எனச்‌ சிந்தனைசெய்‌ திருந்தேன்‌ 

இவ்வண்ணம்‌ இருந்தஎனைப்‌ பிறர்‌அறியத்‌ தெருவில்‌ 
இழுத்துவிடுத்‌ ததுகடவுள்‌ இயற்கைஅருட்‌ செயலோ 

மவ்வண்ணப்‌ பெருமாயை தன்செயலோ அறியேன்‌ 
மனம்‌ஆலை பாய்வதுகாண்‌ மன்றில்நடத்‌ தரசே. 


3711 
கள்ளிருந்த மலர்‌ இதழிச்‌ சடைக்கனிநின்‌ வடிவம்‌ 
கண்டுகொண்டேன்‌ சிறிதடியேன்‌ கண்டுகொண்ட படியே 
நள்ளிருந்த வண்ணம்‌ இன்னும்‌ கண்டூகண்டூ களித்தே 
நாடறியா திருப்பம்‌என்றே நன்றுநினைந்‌ தொருசார்‌ 
உள்ளிருந்த எனைத்தெருவில்‌ இழுத்துவிடுத்‌ ததுதான்‌ 
உன்செயலோ பெருமாயை தன்செயெலோ அறியேன்‌ 
வள்ளிருந்த குணக்கடையேன்‌ இதைநினைக்‌ குந்தோறும்‌ 
மனம்‌ஆலை பாய்வதுகாண்‌ மன்றில்நடத்‌ தரசே. 


3712 
இகத்திருந்த வண்ணம்‌எலாம்‌ மிகத்திருந்த அருட்பேர்‌ 
இன்பவடி வம்சிறியேன்‌ முன்புரிந்த தவத்தால்‌ 

சகத்திருந்தார்‌ காணாதே சிறிதுகண்டு கொண்ட 
தரம்நினைந்து பெரிதின்னும்‌ தான்காண்பேம்‌ என்றே 

அகத்திருந்த எனைப்புறத்தே இழுத்துவிடத்‌ ததுதான்‌ 
ஆண்டவநின்‌ அருட்செயலோ மருட்செயலோ அறியேன்‌ 

மகத்திருந்தார்‌ என்‌அளவில்‌ என்நினைப்பார்‌ அந்தோ 
மனம்‌ஆலை பாய்வதுகாண்‌ மன்றில்நடத்‌ தரசே. 


3713 
கருங்களிறு போல்மதத்தால்‌ கண்செருக்கி வீணே 
காலம்‌எலாம்‌ கழிக்கின்ற கடையர்கடைத்‌ தலைவாய்‌ 

ஒருங்குசிறி யேன்தனைமுன்‌ வலிந்தருளே வடிவாய்‌ 
உள்‌அமர்ந்தே உள்ளதனை உள்ளபடி உணர்த்திப்‌ 

பெருங்கருணை யால்‌அளித்த பேறதனை இன்னும்‌ 
பிறர்‌அறியா வகைபெரிதும்‌ பெறுதும்‌என உள்ளே 

மருங்கிருந்த எனைவெளியில்‌ இழுத்துவிட்ட தென்னோ 
மனம்‌ஆலை பாய்வதுகாண்‌ மன்றில்நடத்‌ தரசே. 


114 


3714 
நாடுகின்ற மறைகள்‌எலாம்‌ நாம்‌அறியோம்‌ என்று 
நாணிஉரைத்‌ தலமரவே நல்லமணி மன்றில்‌ 
ஆடூகின்ற சேவடிகண்‌ டானந்தக்‌ கடலில்‌ 
ஆடும்‌அன்பர்‌ போல்நமக்கும்‌ அருள்கிடைத்த தெனினும்‌ 
வீடுகின்ற பிறர்சிறிதும்‌ அறியாமல்‌ இருக்க 
வேண்டும்‌என இருந்தஎன்னை வெளியில்‌ இழுத்‌ திட்டு 
வாடுகின்ற வகைபுரிந்த விதியைநினைந்‌ தையோ 
மனம்‌ஆலை பாய்வதுகாண்‌ மன்றில்நடத்‌ தரசே. 


3115 
நதிகலந்த சடைஅசையத்‌ திருமேனி விளங்க 
நல்லதிருக்‌ கூத்தாட வல்லதிரு அடிகள்‌ 

கதிகலந்து கொளச்சிறியேன்‌ கருத்திடையே கலந்து 
கள்ளம்‌அற உள்ளபடி காட்டிடக்கண்‌ டின்னும்‌ 

பதிகலந்து கொளும்மட்டும்‌ பிறர்‌அறியா திருக்கப்‌ 
பரிந்துள்ளே இருந்தஎன்னை வெளியில்‌ இழுத்‌ திட்டு 

மதிகலந்து கலங்கவைத்த விதியைநினைந்‌ தையோ 
மனம்‌ஆலை பாய்வதுகாண்‌ மன்றில்நடத்‌ தரசே. 


3716 
மஞ்சனைய குழலம்மை எங்கள்சிவ காம 
வல்லிமகிழ்‌ திருமேனி வண்ணமது சிறிதே 

நஞ்சனைய கொடியேன்கண்‌ டிடப்புரிந்த அருளை 
நாடறியா வகைஇன்னும்‌ நீடநினைத்‌ திருந்தேன்‌ 

அஞ்சனைய பிறர்‌எல்லாம்‌ அறிந்துபல பேசி 
அலர்தூற்ற அளியஎனை வெளியில்‌ இழுத்‌ திட்டு 

வஞ்சனைசெய்‌ திடவந்த விதியைநினைந்‌ தையோ 
மனம்‌ஆலை பாய்வதுகாண்‌ மன்றில்நடத்‌ தரசே. 


3717 
அரிபிரமர்‌ உருத்திரரும்‌ அறிந்துகொள மாட்டா 
தலமரவும்‌ ஈதென்ன அதிசயமோ மலத்தில்‌ 

புரிபுழுவில்‌ இழிந்தேனைப்‌ பொருளாக்கி அருளாம்‌ 
பொருள்‌ அளிக்கப்‌ பெற்றனன்‌ இப்‌ புதுமைபிறர்‌ அறியா 

துரிமைபெற இருப்பன்‌என உள்‌ இருந்த என்னை 
உலகறிய வெளியில்‌இழுத்‌ தலகில்விருத்‌ தியினால்‌ 

வரிதலையிட்‌ டாட்டுகின்ற விதியைநினைந்‌ தையோ 
மனம்‌ஆலை பாய்வதுகாண்‌ மன்றில்‌ நடத்‌ தரசே. 


3718 
விழற்கிறைத்துக்‌ களிக்கின்ற வீணர்களிற்‌ சிறந்த 
வினைக்கொடியேம்‌ பொருட்டாக விரும்பிஎழுந்‌ தருளிக்‌ 
கழற்கிசைந்த பொன்‌அடிநம்‌ தலைமேலே அமைத்துக்‌ 
கருணைசெயப்‌ பெற்றனம்‌ இக்‌ கருணைநம்மை இன்னும்‌ 
நிழற்கிசைத்த மேல்நிலையில்‌ ஏற்றும்‌என மகிழ்ந்து 


115 


116 


நின்றஎன்னை வெளியில்‌இழுத்‌ துலகவியா பார 
வழக்கில்வளைத்‌ தலைக்கவந்த விதியைநினைந்‌ தையோ 
மனம்‌ஆலை பாய்வதுகாண்‌ மன்றில்நடத்‌ தரசே. 9 


3119 
அடிபிடித்துத்‌ திரிகின்ற மறைகள்‌ எலாம்‌ காணா 
அருள்வடிவைக்‌ காட்டிநம்மை ஆண்டுகொண்ட கருணைக்‌ 

கொடிபிடித்த குருமணியைக்‌ கூடூமட்டூும்‌ வேறோர்‌ 

குறிப்பின்றி இருப்பம்‌எனக்‌ கொண்டகத்தே இருந்தேன்‌ 
படிபிடித்த பலர்பலவும்‌ பகர்ந்திடஇங்‌ கெனைத்தான்‌ 

படூவழக்கிட்‌ நலகியலாம்‌ வெளியில்‌ இழுத்‌ தலைத்தே 
மடிபிடித்துப்‌ பறிக்கவந்த விதியைநினைந்‌ தையோ 

மனம்‌ஆலை பாய்வதுகாண்‌ மன்றில்‌ நடத்‌ தரசே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


25. திருமுன்‌ விண்ணப்பம்‌ 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3720 

மாழை மாமணிப்‌ பொதுநடம்‌ புரிகின்ற வள்ளலே அளிகின்ற 

வாழை வான்பழச்‌ சுவைஎனப்‌ பத்தர்தம்‌ மனத்துளே தித்திப்போய்‌ 

ஏழை நாயினேன்‌ விண்ணப்பம்‌ திருச்செவிக்‌ கேற்றருள்‌ செயல்வேண்டும்‌ 
கோழை மானிடப்‌ பிறப்பிதில்‌ உன்னருட்‌ குருஉருக்‌ கொளும்‌ஆறே. 


3721 

பொன்னின்‌ மாமணிப்‌ பொதுநடம்‌ புரிகின்ற புண்ணியா கனிந்தோங்கி 
மன்னு வாழையின்‌ பழச்சுவை எனப்பத்தர்‌ மனத்துளே தித்திப்போய்‌ 
சின்ன நாயினேன்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி சேர்த்தருள்‌ செயல்வேண்டும்‌ 
இன்ன என்னுடைத்‌ தேகம்நல்‌ ஒளிபெறும்‌ இயல்‌ உருக்‌ கொளும்‌ஆறே. 


3722 

விஞ்சு பொன்னணி அம்பலத்‌ தருள்நடம்‌ விளைத்துயிர்க்‌ குயிராகி 

எஞ்சு றாதபேர்‌ இன்பருள்‌ கின்றஎன்‌ இறைவநின்‌ அருள்‌ இன்றி 

அஞ்சும்‌ நாயினேன்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி அமைத்தருள்‌ செயல்வேண்டும்‌ 
துஞ்சும்‌ இவ்வுடல்‌ இம்மையே துஞ்சிடாச்‌ சுகஉடல்‌ கொளும்‌ஆறே. 


3723 

ஓங்கு பொன்‌அணி அம்பலத்‌ தருள்நடம்‌ உயிர்க்கெலாம்‌ ஒளிவண்ணப்‌ 
பாங்கு மேவநின்‌ றாடல்செய்‌ இறைவநின்‌ பதமலர்‌ பணிந்தேத்தாத்‌ 
தீங்கு நாயினேன்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி சேர்த்தருள்‌ செயல்வேண்டும்‌ 
ஈங்கு வீழுடல்‌ இம்மையே வீழ்ந்திடா இயலுடல்‌ உறும்‌ஆறே. 


3724 

இலங்கு பொன்னணிப்‌ பொதுநடம்‌ புரிகின்ற இறைவஇவ்‌ வுலகெல்லாம்‌ 
துலங்கும்‌ வண்ணநின்‌ றருளுநின்‌ திருவடித்‌ துணைதுணை என்னாமல்‌ 
கலங்கு நாயினேன்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி கலந்தருள்‌ செயல்வேண்டும்‌ 
அலங்கும்‌ இவ்வுடல்‌ இம்மையே அழிவுறா அருள்‌உடல்‌ உறும்‌ஆறே. 


3725 

சிறந்த பொன்னணித்‌ திருச்சிற்றம்‌ பலத்திலே திருநடம்‌ புரிகின்ற 
அறந்த வாதசே வடிமலர்‌ முடிமிசை அணிந்தக மகிழ்ந்தேத்த 

மறந்த நாயினேன்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி மடூுத்தருள்‌ செயல்வேண்டும்‌ 
பிறந்த இவ்வுடல்‌ இம்மையே அழிவுறாப்‌ பெருநலம்‌ பெறும்‌ஆறே. 


3726 

விளங்கு பொன்‌ அணிப்‌ பொதுநடம்‌ புரிகின்ற விரைமலர்த்‌ திருத்தாளை248 
உளங்கொள்‌ அன்பர்தம்‌ உளங்கொளும்‌ இறைவநின்‌ ஒப்பிலாப்‌ பெருந்தன்மை 
களங்கொள்‌ நாயினேன்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி கலந்தருள்‌ செயல்வேண்டும்‌ 


117 


118 


துளங்கும்‌ இவ்வுடல்‌ இம்மையே அழிவுறாத்‌ தொல்லுடல்‌ உறும்‌ஆறே. 


விளங்கு பொன்னணித்‌ திருச்சிற்றம்‌ பலத்திலே விரைமலர்த்‌ திருத்தாளை - முதற்‌ பதிப்பு. 
பொ. சு., ச. மு. க. 


பததி 

வாய்ந்த பொன்‌அணிப்‌ பொதுநடம்‌ புரிகின்ற வள்ளலே மறைஎல்லாம்‌ 
ஆய்ந்தும்‌ இன்னஎன்‌ றறிந்திலா நின்திரு அடிமலர்‌ பணியாமல்‌ 

சாய்ந்த நாயினேன்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி தரித்தருள்‌ செயல்வேண்டும்‌ 
ஏய்ந்த இவ்வுடல்‌ இம்மையே திருவருள்‌ இயல்‌உடல்‌ உறும்‌ஆறே. 


3728 

மாற்றி லாதபொன்‌ அம்பலத்‌ தருள்நடம்‌ வயங்கநின்‌ றொளிர்கின்ற 
பேற்றில்‌ ஆருயிர்க்‌ கின்பருள்‌ இறைவநின்‌ பெயற்கழல்‌ கணிமாலை 
சாற்றி டாதஎன்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி தரித்தருள்‌ செயல்வேண்டும்‌ 
காற்றில்‌ ஆகிய இவ்வுடல்‌ இம்மையே கதியுடல்‌ உறும்‌ஆறே.. 


3729 

தீட்டு பொன்‌அணி அம்பலத்‌ தருள்நடம்‌ செய்துயிர்த்‌ திரட்கின்பம்‌ 
காட்டு கின்றதோர்‌ கருணையங்‌ கடவுள்நின்‌ கழலிணை கருதாதே 
நீட்டு கின்றஎன்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி நேர்ந்தருள்‌ செயல்வேண்டும்‌ 
வாட்டும்‌249இவ்வுடல்‌ இம்மையே அழிவுறா வளமடைந்‌ திடூம்‌ஆறே. 


249. ஆட்டும்‌ - படிவேறுபாடு. ஆ. பா. 


திருச்சிற்றம்பலம்‌ 


26. இனித்த வாழ்வருள்‌ எனல்‌ 
எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3730 

உரத்தவான்‌ அகத்தே உரத்தவா ஞான ஒளியினால்‌ ஓங்கும்ஓர்‌ சித்தி 
புரத்தவா பெரியோர்‌ புரத்தவா குற்றம்‌ பொறுத்தடி யேன்தனக்‌ களித்த 
வரத்தவா உண்மை வரத்தவா ஆக மங்களும்‌ மறைகளும்‌ காணாத்‌ 
தரத்தவா அறிவா தரத்தவா பொதுவில்‌ தனித்தவா இனித்தவாழ்‌ வருளே. 


3151 

முன்னவா திபர்க்கு முன்னவா வேத முடிமுடி மொழிகின்ற முதல்வா 
பின்னவா திபர்க்குப்‌ பின்னவா எவர்க்கும்‌ பெரியவா பெரியவர்‌ மதிக்கும்‌ 
சின்னவா சிறந்த சின்னவா ஞான சிதம்பர வெளியிலே நடிக்கும்‌ 
மன்னவா அமுதம்‌ அன்னவா எல்லாம்‌ வல்லவா நல்லவாழ்‌ வருளே. 


3732 

விடையவா தனைதீர்‌ விடையவா சுத்த வித்தைமுன்‌ சிவவரை கடந்த 

நடையவா ஞான நடையவா இன்ப நடம்புரிந்‌ துயிர்க்கெலாம்‌ உதவும்‌ 
கொடையவா ஓவாக்‌ கொடையவா எனையாட்‌ கொண்டெனுள்‌ அமர்ந்தரு ளியஎன்‌ 
உடையவா எல்லாம்‌ உடையவா உணர்ந்தோர்க்‌ குரியவா பெரியவாழ்‌ வருளே. 


3733 

வலத்தவா நாத வலத்தவா சோதி மலையவா மனமுதல்‌ கடந்த 

புலத்தவா எனது புலத்தவா தவிர்த்துப்‌ பூரண ஞானநோக்‌ களித்த 
நலத்தவா வரையா நலத்தவா மறைகள்‌ நாடியும்‌ காண்பதற்‌ கரிதாம்‌ 
பலத்தவா திருஅம்‌ பலத்தவா எல்லாம்‌ படைத்தவா படைத்தவாழ்‌ வருளே. 


3734 

உணர்ந்தவர்‌ உளத்தை உகந்தவா இயற்கை உண்மையே உருவதாய்‌ இன்பம்‌ 
புணர்ந்திட எனைத்தான்‌ புணர்ந்தவா ஞானப்‌ பொதுவிலே பொதுநடம்‌ புரிந்தெண்‌ 
குணந்திகழ்ந்‌ தோங்கும்‌ குணத்தவா குணமும்‌ குறிகளும்‌ கோலமும்‌ குலமும்‌ 
தணந்தசன்‌ மார்க்கத்‌ தனிநிலை நிறுத்தும்‌ தக்கவா மிக்கவாழ்‌ வருளே. 


3/22 

தத்துவங்‌ கடந்த தத்துவா ஞான சமரச சுத்தசன்‌ மார்க்கச்‌ 

சத்துவ நெறியில்‌ நடத்திஎன்‌ தனைமேல்‌ தனிநிலை நிறுத்திய தலைவா 
சித்துவந்‌ தாடும்‌ சித்திமா புரத்தில்‌ திகழந்தவா திகழ்ந்தென துளத்தே 
ஒத்துநின்‌ றோங்கும்‌ உடையவா கருணை உளத்தவா வளத்தவாழ்‌ வருளே. 


3736 

மதம்புகல்‌ முடிபு கடந்தமெய்ஞ்‌ ஞான மன்றிலே வயங்கொள்நா டகஞ்செய்‌ 
பதம்புகல்‌ அடியேற்‌ கருட்பெருஞ்‌ சோதிப்‌ பரிசுதந்‌ திடுதும்‌என்‌ றுளத்தே 
நிதம்புகல்‌ கருணை நெறியவா இன்ப நிலையவா நித்தநிற்‌ குணமாம்‌ 


119 


சிதம்புகல்‌ வேத சிரத்தவா இனித்த தேனவா ஞானவாழ்‌ வருளே. 


3737 

மூவிரு முடிபும்‌ கடந்ததோர்‌ இயற்கை முடிபிலே முடிந்தென துடம்பும்‌ 
ஆவியும்‌ தனது மயம்பெறக்‌ கிடைத்த அருட்பெருஞ்‌ சோதிஅம்‌ பலவா 
ஓவுரு முதலா உரைக்கும்மெய்‌ உருவும்‌ உணர்ச்சியும்‌ ஒளிபெறு செயலும்‌ 
மேவிநின்‌ றவர்க்குள்‌ மேவிய உணர்வுள்‌ மேயவா தூயவாழ்‌ வருளே. 


3738 

பங்கமோர்‌ அணுவும்‌ பற்றிடா அறிவால்‌ பற்றிய பெற்றியார்‌ உளத்தே 
தங்கும்‌ஓர்‌ சோதித்‌ தனிப்பெருங்‌ கருணைத்‌ தரந்திகழ்‌ சத்தியத்‌ தலைவா 
துங்கம்‌உற்‌ றழியா நிலைதரும்‌ இயற்கைத்‌ தொன்மையாம்‌ சுத்தசன்‌ மார்க்கச்‌ 
சங்கறின்‌ றேத்தும்‌ சத்திய ஞான சபையவா அபயவாழ்‌ வருளே. 


3.120 

இனித்தசெங்‌ கரும்பில்‌ எடுத்ததீஞ்‌ சாற்றின்‌ இளம்பதப்‌ பாகொடூ தேனும்‌ 
கனித்ததீங்‌ கனியின்‌ இரதமும்‌ கலந்து கருத்தெலாம்‌ களித்திட உண்ட 
மனித்தரும்‌ அமுத உணவுகொண்‌ டருந்தும்‌ வானநாட்‌ டவர்களும்‌ வியக்கத்‌ 
தனித்தமெய்ஞ்‌ ஞானஅமுதெனக்‌ களித்த தனியவா இனியவாழ்‌ வருளே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


120 


27. திருவருள்‌ விழைதல்‌ 
எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3740 

செய்வகை அறியேன்‌ மன்றுள்மா மணிநின்‌ 
திருவுளக்‌ குறிப்பையும்‌ தெரியேன்‌ 

உய்வகை அறியேன்‌ உணர்விலேன்‌ அந்தோ 
உறுகண்மேல்‌ உறுங்கொல்‌என்‌ றுலைந்தேன்‌ 

மெய்வகை அடையேன்‌ வேறெவர்க்‌ குரைப்பேன்‌ 
வினையனேன்‌ என்செய விரைகேன்‌ 

பொய்வகை உடையேன்‌ எங்ஙனம்‌ புகுவேன்‌ 
புலையனேன்‌ புகல்‌அறி யேனே. 


3741 
அறிவிலேன்‌ அறிந்தார்க்‌ கடிப்பணி புரியேன்‌ 
அச்சமும்‌ அவலமும்‌ உடையேன்‌ 

செறிவிலேன்‌ பொதுவாம்‌ தெய்வம்நீ நினது 
திருவுளத்‌ தெனைநினை யாயேல்‌ 

எறிவிலேன்‌ சிறியேன்‌ எங்ஙனம்‌ புகுவேன்‌ 
என்செய்வேன்‌ யார்துணை என்பேன்‌ 

பிறிவிலேன்‌ பிரிந்தால்‌ உயிர்தரிக்‌ கலன்‌என்‌ 
பிழைபொறுத்‌ தருள்வதுன்‌ கடனே. 


3742 
உன்கடன்‌ அடியேற்‌ கருளல்‌என்‌ றுணர்ந்தேன்‌ 
உடல்பொருள்‌ ஆவியும்‌ உனக்கே 

பின்கடன்‌ இன்றிக்‌ கொடுத்தனன்‌ கொடுத்த 
பின்னும்நான்‌ தளருதல்‌ அழகோ 

என்கடன்‌ புரிவேன்‌ யார்க்கெடுத்‌ துரைப்பேன்‌ 
என்செய்வேன்‌ யார்துணை என்பேன்‌ 

முன்கடன்‌ பட்டார்‌ போல்மனம்‌ கலங்கி 
முறிதல்‌ஓர்‌ கணம்தரி யேனே. 


3743 
தரித்திடேன்‌ சிறிதும்‌ தரித்திடேன்‌ எனது 
தளர்ச்சியும்‌ துன்பமும்‌ தவிர்த்தே 

தெரித்திடல்‌ அனைத்தும்‌ தெரித்திடல்‌ வேண்டும்‌ 
தெரித்திடாய்‌ எனில்‌ இடர்‌ எனைத்தான்‌ 

எரித்திடும்‌ அந்தோ என்செய்வேன்‌ எங்கே 
எய்துகேன்‌ யார்துணை என்பேன்‌ 

திரித்தநெஞ்‌ சகத்தேன்‌ சரித்திரம்‌ அனைத்தும்‌ 
திருவுளம்‌ தெரிந்தது தானே. 


121 


3744 
தான்‌எனைப்‌ புணரும்‌ தருணம்‌: தெனவே 
சத்தியம்‌ உணர்ந்தனன்‌ தனித்தே 

தேன்‌உறக்‌ கருதி இருக்கின்றேன்‌ இதுநின்‌ 
திருவுளம்‌ தெரிந்ததெந்‌ தாயே 

ஆனஎனக்‌ கூவி அணைந்திடல்‌ வேண்டும்‌ 
அரைக்கணம்‌ ஆயினும்‌ தாழ்க்கில்‌ 

நான்‌ இருப்‌ பறியேன்‌ திருச்சிற்றம்‌ பலத்தே 
நடம்புரி ஞானநா டகனே. 


3745 
ஞானமும்‌ அதனால்‌ அடை அனு பவமும்‌ 
நாயினேன்‌ உணர்ந்திட உணர்த்தி 

ஈனமும்‌ இடரும்‌ தவிர்த்தனை அந்நாள்‌ 
இந்தநாள்‌ அடியனேன்‌ இங்கே 

ஊனம்‌ஒன்‌ நில்லோய்‌ நின்றனைக்‌ கூவி 
உழைக்கின்றேன்‌ ஒருசிறி தெனினும்‌ 

ஏனென வினவா திருத்தலும்‌ அழகோ 
இறையும்நான்‌ தரிக்கலன்‌ இனியே. 


3746 
இனியநற்‌ றாயின்‌ இனியஎன்‌ அரசே 
என்னிரு கண்ணினுண்‌ மணியே 

கனிஎன இனிக்கும்‌ கருணைஆர்‌ அமுதே 
கனகஅம்‌ பலத்துறும்‌ களிப்பே 

துனிஉறு மனமும்‌ சோம்புறும்‌ உணர்வும்‌ 
சோர்வுறு முகமும்கொண்‌ டடியேன்‌ 

தனிஉளங்‌ கலங்கல்‌ அழகதோ எனைத்தான்‌ 
தந்தநற்‌ றந்தைந்‌ அலையோ. 


3747 
தந்தையும்‌ தாயும்‌ குருவும்யான்‌ போற்றும்‌ 
சாமியும்‌ பூமியும்‌ பொருளும்‌ 

சொந்தநல்‌ வாழ்வும்‌ நேயமும்‌ துணையும்‌ 
சுற்றமும்‌ முற்றும்நீ என்றே 

சிந்தையுற்‌ நிங்கே இருக்கின்றேன்‌ இதுநின்‌ 
திருவுளம்‌ தெரிந்ததே எந்தாய்‌ 

நிந்தைசெய்‌ உலகில்‌ யான்‌உளம்‌ கலங்கல்‌ 

நீதியோ நின்‌அருட்‌ கழகோ. 


3748 
அழகனே ஞான அமுதனே என்றன்‌ 
அப்பனே அம்பலத்‌ தரசே 
குழகனே இன்பக்‌ கொடிஉளம்‌ களிக்கும்‌ 
கொழுநனே சுத்தசன்‌ மார்க்கக்‌ 
கழகநேர்‌ நின்ற கருணைமா நிதியே 


122 


கடவுளே கடவுளே எனநான்‌ 
பழகநேர்ந்‌ திட்டேன்‌ இன்னும்‌இவ்‌ வுலகில்‌ 
பழங்கணால்‌ அழுங்குதல்‌ அழகோ. 


3749 
பழம்பிழி மதுரப்‌ பாட்டல எனினும்‌ 
பத்தரும்‌ பித்தரும்‌ பிதற்றும்‌ 

கிழம்பெரும்‌ பாட்டும்‌ கேட்பதுன்‌ உள்ளக்‌ 
கிளர்ச்சிஎன்‌ றறிந்தநாள்‌ முதலாய்‌ 

வழங்குநின்‌ புகழே பாடுறு கின்றேன்‌ 
மற்றொரு பற்றும்‌இங்‌ கறியேன்‌ 

சழங்குடை உலகில்‌ தளருதல்‌ அழகோ 
தந்தையுந்‌ தாயும்நீ அலையோ. 


3750 
தாயும்‌என்‌ ஒருமைத்‌ தந்தையும்‌ ஞான 
சபையிலே தனிநடம்‌ புரியும்‌ 

தூயநின்‌ பாதத்‌ துணைஎனப்‌ பிடித்தேன்‌ 
தூக்கமும்‌ சோம்பலும்‌ துயரும்‌ 

மாயையும்‌ வினையும்‌ மறைப்பும்‌ஆ ணவமும்‌ 
வளைத்தெனைப்‌ பிடித்திடல்‌ வழக்கோ 

நாயினேன்‌ இனிஓர்‌ கணந்தரிப்‌ பறியேன்‌ 
நல்‌அருட்‌ சோதிதந்‌ தருளே. 


3751 
சோதியேல்‌ எனைநீ சோதனை தொடங்கில்‌ 


சூழ்‌உயிர்‌ விடத்தொடங்‌ குவன்நான்‌ 


நீதியே நிறைநின்‌ திருவருள்‌ அறிய 
நிகழ்த்தினேன்‌ நிச்சயம்‌ இதுவே 

ஓதியே உணர்தற்‌ கரும்பெரும்‌ பொருளே 
உயிர்க்குயிர்‌ ஆகிய ஒளியே 

ஆதியே நடுவே அந்தமே ஆதி 
நடூஅந்தம்‌ இல்லதோர்‌ அறிவே. 


2722 


இல்லைஉண்‌ டெணும்‌இவ்‌ விருமையும்‌ கடந்தோர்‌ 


இயற்கையின்‌ நிறைந்தபே ரின்பே 
அல்லைஉண்‌ டெழுந்த தனிப்பெருஞ்‌ சுடரே 
அம்பலத்‌ தாடல்செய்‌ அமுதே 
வல்லைஇன்‌ றடியேன்‌ துயர்‌எலாம்‌ தவிர்த்து 
வழங்குக நின்‌அருள்‌ வழங்கல்‌ 
நல்லைஇன்‌ றலது நாளைஎன்‌ றிடிலோ 
நான்‌உயிர்‌ தரிக்கலன்‌ அரசே. 


3753 
அரைசெலாம்‌ வழங்கும்‌ தனிஅர சதுநின்‌ 


123 


அருளர செனஅறிந்‌ தனன்பின்‌ 
உரைசெய்நின்‌ அருள்மேல்‌ உற்றபே ராசை 
உளம்‌எலாம்‌ இடங்கொண்ட தெந்தாய்‌ 
வரைசெயா மேன்மேல்‌ பொங்கிவாய்‌ ததும்பி 
வழிகின்ற தென்வசங்‌ கடந்தே 
'இரைசெய்‌என்‌ ஆவி தழைக்கஅவ்‌ வருளை 
ஈந்தருள்‌ இற்றைஇப்‌ போதே. 


3754 
போதெலாம்‌ வீணில்‌ போக்கிஏ மாந்த 
புழுத்தலைப்‌ புலையர்கள்‌ புணர்க்கும்‌ 

சூதெலாம்‌ கேட்குந்‌ தொறும்‌உனைப்‌ பரவும்‌ 
தூயர்கள்‌ மனம்‌அது துளங்கித்‌ 

தாதெலாம்‌ கலங்கத்‌ தளருதல்‌ அழகோ 
தனிஅருட்‌ சோதியால்‌ அந்த 

வாதெலாம்‌ தவிர்த்துச்‌ சுத்தசன்‌ மார்க்கம்‌ 
வழங்குவித்‌ தருளுக விரைந்தே. 


242 
விரைந்துநின்‌ அருளை ஈந்திடல்‌ வேண்டும்‌ 
விளம்பும்‌இத்‌ தருணம்‌என்‌ உளந்தான்‌ 

கரைந்தது காதல்‌ பெருகிமேல்‌ பொங்கிக்‌ 
கரைஎலாம்‌ கடந்தது கண்டாய்‌ 

வரைந்தெனை மணந்த வள்ளலே எல்லாம்‌ 
வல்லவா அம்பல வாணா 

திரைந்தஎன்‌ உடம்பைத்‌ திருஉடம்‌ பாக்கித்‌ 
திகழ்வித்த சித்தனே சிவனே. 


3756 
சிவந்திகழ்‌ கருணைத்‌ திருநெறிச்‌ சார்பும்‌ 
தெய்வம்‌ஒன்‌ றேஎனும்‌ திறமும்‌ 

நவந்தரு நிலைகள்‌ சுதந்தரத்‌ தியலும்‌ 
நன்மையும்‌ நரைதிரை முதலாம்‌ 

துவந்துவம்‌ தவிர்த்துச்‌ சுத்தமா தியமுச்‌ 
சுகவடி வம்பெறும்‌ பேறும்‌ 

தவந்திகழ்‌ எல்லாம்‌ வல்லசித்‌ தியும்நீ 
தந்தருள்‌ தருணம்‌: தெனக்கே. 


01. 
தருணம்‌இஞ்‌ ஞான்றே சுத்தசன்‌ மார்க்கத்‌ 
தனிநெறி உலகெலாம்‌ தழைப்பக்‌ 

கருணையும்‌ சிவமே பொருள்‌எனக்‌ கருதும்‌ 
கருத்தும்‌உற்‌ றெம்மனோர்‌ களிப்பப்‌ 

பொருள்நிறை ஓங்கத்‌ தெருள்நிலை விளங்கப்‌ 
புண்ணியம்‌ பொற்புற வயங்க 

அருள்நயந்‌ தருள்வாய்‌ திருச்சிற்றம்‌ பலத்தே 


124 


அருட்பெருஞ்‌ சோதிஎன்‌ அரசே. 


3758 
என்‌உள வரைமேல்‌ அருள்‌ஒளி ஓங்கிற்‌ 
றிருள்‌இர வொழிந்தது முழுதும்‌ 

மன்உறும்‌ இதய மலர்மலர்ந்‌ ததுநன்‌ 
மங்கல முழங்குகின்‌ றனசீர்ப்‌ 

பொன்‌ இயல்‌ விளக்கம்‌ பொலிந்தது சித்திப்‌ 
பூவையர்‌ புணர்ந்திடப்‌ போந்தார்‌ 

சொன்னநல்‌ தருணம்‌ அருட்பெருஞ்‌ சோதி 
துலங்கவந்‌ தருளுக விரைந்தே. 


3759 
வந்தருள்‌ புரிக விரைந்திது தருணம்‌ 
மாமணி மன்றிலே ஞான 
சுந்தர வடிவச்‌ சோதியாய்‌ விளங்கும்‌ 
சுத்தசன்‌ மார்க்கசற்‌ குருவே 
தந்தருள்‌ புரிக வரம்‌எலாம்‌ வல்ல 
தனிஅருட்‌ சோதியை எனது 


சிந்தையில்‌ புணர்ப்பித்‌ தென்னொடூங்‌ கலந்தே 


செய்வித்‌ தருள்கசெய்‌ வகையே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


125 


20 


28. திருக்கதவந்‌ திறத்தல்‌ 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3760 
திருக்கதவம்‌ திறவாயோ திரைகளெலாம்‌ தவிர்த்தே 
திருவருளாம்‌ பெருஞ்சோதித்‌ திருஉருக்காட்‌ டாயோ 
உருக்கிஅமு தூற்றெடுத்தே உடம்புயிரோ டூளமும்‌ 
ஒளிமயமே ஆக்குறமெய்‌ உணர்ச்சிஅரு ளாயோ 
கருக்கருதாத்‌ தனிவடிவோய்‌ நின்னைஎன்னுட்‌ கலந்தே 
கங்குல்பகல்‌ இன்றிஎன்றும்‌ களித்திடச்செய்‌ யாயோ 
செருக்கருதா தவர்க்கருளும்‌ சித்திபுரத்‌ தரசே 
சித்தசிகா மணியேஎன்‌ திருநடநா யகனே. 


3761 
மணிக்கதவம்‌ திறவாயோ மறைப்பையெலாம்‌ தவிர்த்தே 
மாற்றறியாப்‌ பொன்னேநின்‌ வடிவதுகாட்‌ டாயோ 
கணிக்கறியாப்‌ பெருநிலையில்‌ என்னொடுநீ கலந்தே 
கரைகடந்த பெரும்போகம்‌ கண்டிடச்செய்‌ யாயோ 
தணிக்கறியாக்‌ காதல்மிகப்‌ பெருகுகின்ற தரசே 
தாங்கமுடி யாதினிஎன்‌ தனித்தலைமைப்‌ பதியே 
திணிக்கலையா தியஎல்லாம்‌ பணிக்கவல்ல சிவமே 
சித்தசிகா மணியேஎன்‌ திருநடநா யகனே. 


3762 
உரைகடந்த திருவருட்பே ரொளிவடிவைக்‌ கலந்தே 
உவட்டாத பெரும்போகம்‌ ஓங்கியுறும்‌ பொருட்டே 
இரைகடந்தென்‌ உள்ளகத்தே எழுந்துபொங்கித்‌ ததும்பி 
என்காதல்‌ பெருவெள்ளம்‌ என்னைமுற்றும்‌ விழுங்கிக்‌ 
கரைகடந்து போனதினித்‌ தாங்கமுடி யாது 
கண்டுகொள்வாய்‌ நீயேஎன்‌ கருத்தின்வண்ணம்‌ அரசே 
திரைகடந்த குருமணியே சிவஞான மணியே 
சித்தசிகா மணியேஎன்‌ திருநடநா யகனே. 


3763 
உன்புடைநான்‌ பிறர்போலே உடுக்கவிழைந்‌ தேனோ 
உண்ணவிழைந்‌ தேனோவே றுடைமைவிழைந்‌ தேனோ 

அன்புடையாய்‌ என்றனைநீ அணைந்திடவே விழைந்தேன்‌ 
அந்தோஎன்‌ ஆசைவெள்ளம்‌ அணைகடந்த தரசே 

என்புடைவந்‌ தணைகஎன இயம்புகின்றேன்‌ உலகோர்‌ 
என்சொலினும்‌ சொல்லுகஎன்‌ இலச்சைஎலாம்‌ ஒழித்தேன்‌ 

தென்புடையோர்‌ முகநோக்கித்‌ திருப்பொதுநிற்‌ கின்றோய்‌ 
சித்தசிகா மணியேஎன்‌ திருநடநா யகனே. 


126 


3764 
இறந்திறந்தே இளைத்ததெலாம்‌ போதும்‌ இந்த உடம்பே 
இயற்கைஉடம்‌ பாகஅருள்‌ இன்னமுதம்‌ அளித்தென்‌ 
புறந்தழுவி அகம்புணர்ந்தே கலந்துகொண்டெந்‌ நாளும்‌ 
பூரணமாம்‌ சிவபோகம்‌ பொங்கியிட விழைந்தேன்‌ 
பிறந்திறந்து போய்க்கதியைப்‌ பெறநினைந்தே மாந்த 
பேதையர்போல்‌ எனைநினையேல்‌ பெரியதிருக்‌ கதவம்‌ 
திறந்தருளி அணைந்திடூவாய்‌ சிற்சபைவாழ்‌ அரசே 
சித்தசிகா மணியேஎன்‌ திருநடநா யகனே. 


3765 
பொய்யுடையார்‌ விழைகின்ற புணர்ச்சிவிழைந்‌ தேனோ 
பூணவிழைந்‌ தேனோவான்‌ காணவிழைந்‌ தேனோ 
மெய்யுடையாய்‌ என்னொடுநீ விளையாட விழைந்தேன்‌ 
விளையாட்டென்‌ பதுஞானம்‌ விளையும்விளை யாட்டே 
பையுடைப்பாம்‌ பனையரொடூம்‌ ஆடுகின்றோய்‌ எனது 
பண்பறிந்தே நண்புவைத்த பண்புடையோய்‌ இன்னே 
செய்யுடைஎன்‌ னொடுகூடி ஆட எழுந்‌ தருள்வாய்‌ 
சித்தசிகா மணியேஎன்‌ திருநடநா யகனே. 


3766 
கூறுகின்ற சமயம்‌எலாம்‌ மதங்கள்‌எலாம்‌ பிடித்துக்‌ 
கூவுகின்றார்‌ பலன்‌ஒன்றும்‌ கொண்டறியார்‌ வீணே 
நீறுகின்றார்‌ மண்ணாகி நாறுகின்றார்‌ அவர்போல்‌ 
நீடுலகில்‌ அழிந்துவிட நினைத்தேனோ நிலைமேல்‌ 
ஏறுகின்ற திறம்விழைந்தேன்‌ ஏற்றுவித்தாய்‌ அங்கே 
இலங்குதிருக்‌ கதவுதிறந்‌ தின்னமுதம்‌ அளித்தே 
தேறுகின்ற மெய்ஞ்ஞான சித்திஉறப்‌ புரிவாய்‌ 
சித்தசிகா மணியேஎன்‌ திருநடநா யகனே. 


3767 
வேதநெறி ஆகமத்தின்‌ நெறிபவுரா ணங்கள்‌ 
விளம்புநெறி இதிகாசம்‌ விதித்தநெறி முழுதும்‌ 
ஓதுகின்ற சூதனைத்தும்‌ உளவனைத்தும்‌ காட்டி 
உள்ளதனை உள்ளபடி உணரஉரைத்‌ தனையே 
ஏதமற உணர்ந்தனன்வீண்‌ போதுகழிப்‌ பதற்கோர்‌ 
எள்ளளவும்‌ எண்ணம்‌ இலேன்‌ என்னொடுநீ புணர்ந்தே 
தீதறவே அனைத்தும்வல்ல சித்தாடல்‌ புரிவாய்‌ 
சித்தசிகா மணியேஎன்‌ திருநடநா யகனே. 


3768 
கலையுரைத்த கற்பனையே நிலைஎனக்கொண்‌ டாடும்‌ 
கண்மூடி வழக்கம்‌எலாம்‌ மண்மூடிப்‌ போக 
மலைவறுசன்‌ மார்க்கம்‌ஒன்றே நிலைபெறமெய்‌ உலகம்‌ 
வாழ்ந்தோங்கக்‌ கருதியருள்‌ வழங்கினைஎன்‌ தனக்கே 
உலைவறும்‌இப்‌ பொழுதேநல்‌ தருணம்‌என நீயே 


127 


உணர்த்தினைவந்‌ தணைந்தருள்வாய்‌ உண்மைஉரைத்‌ தவனே 
சிலைநிகர்வன்‌ மனங்கரைத்துத்‌ திருவமுதம்‌ அளித்தோய்‌ 
சித்தசிகா மணியேஎன்‌ திருநடநா யகனே. 


3769 
திருத்தகும்‌ஓர்‌ தருணம்‌ இதில்‌ திருக்கதவம்‌ திறந்தே 
திருவருட்பே ரொளிகாட்டித்‌ திருஅமுதம்‌ ஊட்டிக்‌ 

கருத்துமகிழ்ந்‌ தென்உடம்பில்‌ கலந்துளத்தில்‌ கலந்து 
கனிந்துயிரில்‌ கலந்தறிவிற்‌ கலந்துலகம்‌ அனைத்தும்‌ 

உருத்தகவே அடங்குகின்ற ஊழிதொறும்‌ பிரியா 
தொன்றாகிக்‌ காலவரை உரைப்பஎலாம்‌ கடந்தே 

திருத்தியொடூ விளங்கிஅருள்‌ ஆடல்செய வேண்டும்‌ 
சித்தசிகா மணியேஎன்‌ திருநடநா யகனே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


128 


10 


129 


29. சிற்சபை விளக்கம்‌ 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3770 
சோறு வேண்டினும்‌ துகில்‌அணி முதலாம்‌ 
சுகங்கள்‌ வேண்டினும்‌ சுகமலால்‌ சுகமாம்‌ 

வேறு வேண்டினும்‌ நினைஅடைந்‌ தன்றி 

மேவொ ணாதெனும்‌ மேலவர்‌ உரைக்கே 
மாறு வேண்டிலேன்‌ வந்துநிற்‌ கின்றேன்‌ 

வள்ள லேஉன்றன்‌ மனக்குறிப்‌ பறியேன்‌ 
சாறு வேண்டிய பொழில்வடல்‌ அரசே 

சத்தி யச்சபைத்‌ தனிப்பெரும்‌ பதியே.250 1 


250. இஃது 1492 ஆம்‌ பாடலின்‌ உத்தர வடிவம்‌. 


2711 
எஞ்சல்‌ இன்றிய துயரினால்‌ இடரால்‌ 
இடுக்குண்‌ டையநின்‌ இன்னருள்‌ விரும்பி 

வஞ்ச நெஞ்சினேன்‌ வந்துநிற்‌ கின்றேன்‌ 

வள்ள லேஉன்றன்‌ மனக்குறிப்‌ பறியேன்‌ 
அஞ்சல்‌ என்றெனை ஆட்கொளல்‌ வேண்டும்‌ 

அப்ப நின்னலால்‌ அறிகிலேன்‌ ஒன்றும்‌ 
தஞ்சம்‌ என்றவர்க்‌ கருள்வடல்‌ அரசே 

சத்தி யச்சபைத்‌ தனிப்பெரும்‌ பதியே. 2 


3772 
சூழ்வி லாதுழல்‌ மனத்தினால்‌ சுழலும்‌ 
துட்ட னேன்‌அருட்‌ சுகப்பெரும்‌ பதிநின்‌ 

வாழ்வு வேண்டினேன்‌ வந்துநிற்‌ கின்றேன்‌ 

வள்ள லேஉன்றன்‌ மனக்குறிப்‌ பறியேன்‌ 
ஊழ்வி டாமையில்‌ அரைக்கணம்‌ எனினும்‌ 

உன்னை விட்டயல்‌ ஒன்றும்‌உற்‌ றறியேன்‌ 
தாழ்வி லாதசீர்‌ தருவடல்‌ அரசே 

சத்தி யச்சபைத்‌ தனிப்பெரும்‌ பதியே. 3 


3773 
ஆட்டம்‌ ஓய்கிலா வஞ்சக மனத்தால்‌ 
அலைதந்‌ தையவோ அயர்ந்துளம்‌ மயர்ந்து 

வாட்ட மோடிவண்‌ வந்துநிற்‌ கின்றேன்‌ 

வள்ள லேஉன்றன்‌ மனக்குறிப்‌ பறி யேன்‌ 
நாட்டம்‌ நின்புடை அன்றிமற்‌ றறியேன்‌ 

நாயி னேன்பிழை பொறுத்திது251 தருணம்‌ 
தாட்ட லந்தரு வாய்வடல்‌ அரசே 


130 
சத்தி யச்சபைத்‌ தனிப்பெரும்‌ பதியே. 4 


251. நயந்திது - படிவேறுபாடூ. ஆ. பா. 


3774 
கருணை ஒன்றிலாக்‌ கல்மனக்‌ குரங்கால்‌ 
காடு மேடூழன்‌ றுளம்மெலிந்‌ தந்தோ 

வருண நின்புடை வந்துநிற்‌ கின்றேன்‌ 

வள்ள லேஉன்றன்‌ மனக்குறிப்‌ பறியேன்‌ 
அருணன்‌ என்றெனை அகற்றிடு வாயேல்‌ 

ஐய வோதுணை அறிந்திலன்‌ இதுவே 
தருணம்‌ எற்கருள்‌ வாய்வடல்‌ அரசே 

சத்தி யச்சபைத்‌ தனிபெரும்‌ பதியே. 5 


பச 
கரண வாதனை யால்மிக மயங்கிக்‌ 
கலங்கி னேன்‌ஒரு களைகணும்‌ அறியேன்‌ 

மரணம்‌ நீக்கிட வந்துநிற்‌ கின்றேன்‌ 

வள்ள லேஉன்றன்‌ மனக்குறிப்‌ பறியேன்‌ 
இரணன்‌ என்றெனை எண்ணிடேல்‌ பிறிதோர்‌ 

இச்சை ஒன்றிலேன்‌ எந்தைநின்‌ உபய 
சரணம்‌ ஈந்தருள்‌ வாய்வடல்‌ அரசே 

சத்தி யச்சபைத்‌ தனிப்பெரும்‌ பதியே. 6 


3776 
தூய நெஞ்சினேன்‌ அன்றுநின்‌ கருணைச்‌ 
சுகம்வி ழைந்திலேன்‌ எனினும்பொய்‌ உலக 

மாயம்‌ வேண்டிலேன்‌ வந்துநிற்‌ கின்றேன்‌ 

வள்ள லேஉன்றன்‌ மனக்குறிப்‌ பறியேன்‌ 
ஈய வாய்த்தநல்‌ தருணம்‌: தருள்க 

எந்தை நின்மலர்‌ இணைஅடி அல்லால்‌ 
தாயம்‌ ஒன்றிலேன்‌ தனிவடல்‌ அரசே 

சத்தி யச்சபைத்‌ தனிப்பெரும்‌ பதியே. 7 


34ம்‌ 
சிரத்தை ஆதிய சுபகுணம்‌ சிறிதும்‌ 
சேர்ந்தி லேன்‌அருட்‌ செயலிலேன்‌ சாகா 
வரத்தை வேண்டினேன்‌ வந்துநிற்‌ கின்றேன்‌ 
வள்ள லேஉன்றன்‌ மனக்குறிப்‌ பறி யேன்‌ 
கரத்தை நேர்‌உளக்‌ கடையன்‌என்‌ றெனைநீ 
கைவி டேல்‌ஒரு கணம்‌ இனி ஆற்றேன்‌ 
தரத்தை ஈந்தருள்‌ வாய்வடல்‌ அரசே 
சத்தி யச்சபைத்‌ தனிப்பெரும்‌ பதியே. 8 


3778 
பத்தி யஞ்சிறி துற்றிலேன்‌ உன்பால்‌ 


131 


பத்தி ஒன்றிலேன்‌ பரமநின்‌ கருணை 
மத்தி யம்பெற வந்துநிற்‌ கின்றேன்‌ 
வள்ளலே உன்றன்‌ மனக்குறிப்‌ பறியேன்‌ 
எத்தி அஞ்சலை எனஅரு ளாயேல்‌ 
ஏழை யேன்‌உயிர்‌ இழப்பன்உன்‌ ஆணை 
சத்தி யம்புகன்‌ றேன்வடல்‌ அரசே 
சத்தி யச்சபைத்‌ தனிப்பெரும்‌ பதியே. 9 


3779 
கயவு செய்மத கரிஎனச்‌ செருக்கும்‌ 
கருத்தி னேன்மனக்‌ கரிசினால்‌ அடைந்த 

மயர்வு நீக்கிட வந்துநிற்‌ கின்றேன்‌ 

வள்ள லேஉன்றன்‌ மனக்குறிப்‌ பறி யேன்‌ 
உயவு வந்தருள்‌ புரிந்திடாய்‌ எனில்‌என்‌ 

உயிர்‌ தரித்திடா துன்‌அடி ஆணை 
தயவு செய்தருள்‌ வாய்வடல்‌ அரசே 

சத்தி யச்சபைத்‌ தனிப்பெரும்‌ பதியே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


30. திருவருட்‌ பேறு 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3780 
படிகள்‌எலாம்‌ ஏற்றுவித்தீர்‌ பரமநடம்‌ புரியும்‌ 
பதியைஅடை வித்தீர்‌அப்‌ பதிநடூவே விளங்கும்‌ 

கொடிகள்நிறை மணிமாடக்‌ கோயிலையும்‌ காட்டிக்‌ 
கொடுத்தீர்‌அக்‌ கோயிலிலே கோபுரவா யிலிலே 

செடிகள்‌ இலாத்‌ திருக்கதவம்‌ திறப்பித்துக்‌ காட்டித்‌ 
திரும்பவும்நீர்‌ மூடுவித்தீர்‌ திறந்திடூதல்‌ வேண்டும்‌ 

அடிகள்‌ இது தருணம்‌ இனி அரைக்கணமும்‌ தரியேன்‌ 
அம்பலத்தே நடம்புரிவீர்‌ அளித்தருள்வீர்‌ விரைந்தே. 


3781 
பெட்டிஇதில்‌ உலவாத பெரும்பொருள்உண்‌ டிதுநீ 
பெறுகஎன அதுதிறக்கும்‌ பெருந்திறவுக்‌ கோலும்‌ 

எட்டிரண்டும்‌ தெரியாதேன்‌ என்கையிலே கொடுத்தீர்‌ 
இதுதருணம்‌ திறந்ததனை எடுக்கமுயல்‌ கின்றேன்‌ 

அட்டிசெய நினையாதீர்‌ அரைக்கணமும்‌ தரியேன்‌ 
அரைக்கணத்துக்‌ காயிரம்‌ஆ யிரங்கோடி ஆக 

வட்டி இட்டு நும்மிடத்தே வாங்குவன்நும்‌ ஆணை 
மணிமன்றில்‌ நடம்புரிவீர்‌ வந்தருள்வீர்‌ விரைந்தே. 


3782 
கைக்கிசைந்த பொருள்‌எனக்கு வாய்க்கிசைந்துண்‌ பதற்கே 
காலம்‌என்ன கணக்கென்ன கருதும்‌ இடம்‌ என்ன 
மெய்க்கிசைந்தன்‌ றுரைத்ததுநீர்‌ சத்தியம்‌ சத்தியமே 
விடுவேனோ இன்றடியேன்‌ விழற்கிறைத்தேன்‌ அலவே 
செய்க்கிசைந்த சிவபோகம்‌ விளைத்துணவே இறைத்தேன்‌ 
தினந்தோறும்‌ காத்திருந்தேன்‌ திருவுளமே அறியும்‌ 
மைக்கிசைந்த விழிஅம்மை சிவகாம வல்லி 
மகிழநடம்‌ புரிகின்றீர்‌ வந்தருள்வீர்‌ விரைந்தே. 


3783 
பரிகலத்தே திருஅமுதம்‌ படைத்துணவே பணித்தீர்‌ 
பணித்தபின்னோ என்னுடைய பக்குவம்பார்க்‌ கின்றீர்‌ 
இருநிலத்தே பசித்தவர்க்குப்‌ பசிநீக்க வல்லார்‌ 
இவர்பெரியர்‌ இவர்சிறியர்‌ என்னல்வழக்‌ கலவே 
உரிமையுற்றேன்‌ உமக்கேஎன்‌ உள்ளம்‌அன்றே அறிந்தீர்‌ 
உடல்பொருள்‌ஆ விகளைஎலாம்‌ உம்மதெனக்‌ கொண்டீர்‌ 
திரிவகத்தே நான்வருந்தப்‌ பார்த்திருத்தல்‌ அழகோ 
சிவகாம வல்லிமகிழ்‌ திருநடநா யகரே. 


132 


3784 
பொய்கொடுத்த மனமாயைச்‌ சேற்றில்விழா தெனக்கே 
பொன்மணிமே டையில்‌ஏறிப்‌ புந்திமகிழ்ந்‌ திருக்கக்‌ 
கைகொடுத்தீர்‌ உலகம்‌எலாம்‌ களிக்கஉல வாத 
கால்‌ இரண்டும்‌ கொடுத்தீர்‌எக்‌ காலும்‌அழி யாத 
மெய்கொடுக்க வேண்டும்‌உமை விடமாட்டேன்‌ கண்டீர்‌ 
மேல்‌ஏறி னேன்‌ இனிக்கீழ்‌ விழைந்திறங்கேன்‌ என்றும்‌ 
மைகொடுத்த விழிஅம்மை சிவகாம வல்லி 
மகிழநடம்‌ புரிகின்றீர்‌ வந்தருள்வீர்‌ விரைந்தே. 


3785 
மின்போலே வயங்குகின்ற விரிசடையீர்‌ அடியேன்‌ 
விளங்கும்உம திணைஅடிகள்‌ மெய்‌அழுந்தப்‌ பிடித்தேன்‌ 
முன்போலே ஏமாந்து விடமாட்டேன்‌ கண்டீர்‌ 
முனிவறியீர்‌ இனிஒளிக்க முடியாது நுமக்கே 
என்போலே டரக்கம்விட்டுப்‌ பிடித்தவர்கள்‌ இலையே 
என்பிடிக்குள்‌ இசைந்ததுபோல்‌ இசைந்ததிலை பிறர்க்கே 
பொன்போலே முயல்கின்ற மெய்த்தவர்க்கும்‌ அரிதே 
பொய்தவனேன்‌ செய்தவம்வான்‌ வையகத்திற்‌ பெரிதே. 


3786 
எதுதருணம்‌ அதுதெரியேன்‌ என்னினும்‌எம்‌ மானே 
எல்லாஞ்செய்‌ வல்லவனே என்தனிநா யகனே 
இதுதருணம்‌ தவறும்‌எனில்‌ என்‌உயிர்போய்‌ விடம்‌. இவ்‌ 
வெளியேன்மேல்‌ கருணைபுரிந்‌ தெழுந்தருளல்‌ வேண்டும்‌ 
மதுதருண வாரிசமும்‌ மலர்ந்ததருள்‌ உதயம்‌ 
வாய்த்ததுசிற்‌ சபைவிளக்கம்‌ வயங்குகின்ற துலகில்‌ 
விதுதருண அமுதளித்தென்‌ எண்ணம்‌எலாம்‌ முடிக்கும்‌ 
வேலைஇது காலைஎன விளம்பவும்வேண்‌ நவதோ. 


3787 
கோள்‌ அறிந்த பெருந்தவர்தம்‌ குறிப்பறிந்தே உதவும்‌ 
கொடையாளா சிவகாமக்‌ கொடிக்கிசைந்த கொழுநா 

ஆள்‌அறிந்திங்‌ கெனைஆண்ட அரசேஎன்‌ அமுதே 

அம்பலத்தே நடம்புரியும்‌ அரும்பெருஞ்சோ தியனே 
தாள்‌அறிந்தேன்‌ நின்வரவு சத்தியம்சத்‌ தியமே 

சந்தேகம்‌ இல்லைஅந்தத்‌ தனித்ததிரு வரவின்‌ 
நாள்‌அறிந்து கொளல்வேண்டும்‌ நவிலுகநீ எனது 

நனவிடையா யினும்‌அன்றிக்‌ கனவிடையா யினுமே. 


3788 
அன்றெனக்கு நீஉரைத்த தருணம்‌இது எனவே 
அறிந்திருக்கின்‌ றேன்‌அடியேன்‌ ஆயினும்‌என்‌ மனந்தான்‌ 
கன்றெனச்சென்‌ றடிக்கடிஉட்‌ கலங்குகின்ற252 தரசே 
கண்ணுடைய கரும்பேஎன்‌ கவலைமனக்‌ கலக்கம்‌ 
பொன்றிடப்பே ரின்பவெள்ளம்‌ பொங்கிடஇவ்‌ வுலகில்‌ 


133 


134 


புண்ணியர்கள்‌ உளங்களிப்புப்‌ பொருந்திவிளங்‌ கிடநீ 
இன்றெனக்கு வெளிப்படஎன்‌ இதயமலர்‌ மிசைநின்‌ 253 
றெழுந்தருளி அருள்வதெலாம்‌ இனிதருள்க விரைந்தே. 9 


252. கலக்குகின்ற - ச. மு. க. பதிப்பு. 
253. மிசையின்‌ - ச. மு. ௧. பதிப்பு. 


3789 
இதுதருணம்‌ நமையாளற்‌ கெழுந்தருளுந்‌ தருணம்‌ 
இனித்தடைஒன்‌ றிலைகண்டாய்‌ என்மனனே நீதான்‌ 

மதுவிழுமோர்‌ ஈப்போலே மயங்காதே கயங்கி 

வாடாதே மலங்காதே மலர்ந்துமகிழ்ந்‌ திருப்பாய்‌ 
குதுகலமே இதுதொடங்கிக்‌ குறைவிலைகாண்‌ நமது 

குருவாணை நமதுபெருங்‌ குலதெய்வத்‌ தாணை 
பொதுவில்நடம்‌ புரிகின்ற புண்ணியனார்‌ எனக்குள்‌ 

புணர்ந்துரைத்த திருவார்த்தை பொன்வார்த்தை இதுவே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


31. உண்மை கூறல்‌ 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3790 
தனிப்பெருந்‌ தலைவரே தாயவ ரேஎன்‌ 
தந்‌ைதைய ரேபெருந்‌ தயவுடை யவரே 
பனிப்பறுத்‌ தெனையாண்ட பரம்பர ரேஎம்‌ 
பார்வதி புரஞானப்‌ பதிசிதம்‌ பரரே 
இனிச்சிறு பொழுதேனுந்‌ தாழ்த்திடல்‌ வேண்டா 
இறையவ ரேஉமை இங்குகண்‌ டல்லால்‌ 
அனிச்சய உலகினைப்‌ பார்க்கவும்‌ மாட்டேன்‌ 
அருட்பெருஞ்‌ சோதியீர்‌ ஆணைநும்‌ மீதே. 


3791 
பெறுவது நுமைஅன்றிப்‌ பிறிதொன்றும்‌ விரும்பேன்‌ 
பேசல்நும்‌ பேச்சன்றிப்‌ பிறிதொன்றும்‌ பேசேன்‌ 
உறுவதுநும்‌ அருள்‌அன்றிப்‌ பிரிதொன்றும்‌ உவவேன்‌ 
உன்னல்உம்‌ திறன்‌அன்றிப்‌ பிரிதொன்றும்‌ உன்னேன்‌ 
மறுநெறி தீர்த்தெனை வாழ்வித்துக்‌ கொண்டீர்‌ 
வள்ளலே நும்திரு வரவுகண்‌ டல்லால்‌ 
அறுசுவை உண்டிகொண்‌ டருந்தவும்‌ மாட்டேன்‌ 
அருட்பெருஞ்‌ சோதியீர்‌ ஆணைநும்‌ மீதே. 


3792 
கரும்பிடை இரதமும்‌ கனியில்‌ இன்‌ சுவையும்‌ 
காட்டிஎன்‌ உள்ளம்‌ கலந்தினிக்‌ கின்றீர்‌ 

விரும்பிநும்‌ பொன்னடிக்‌ காட்பட்டு நின்றேன்‌ 
மேல்விளை வறிகிலன்‌ விச்சைஒன்‌ நில்லேன்‌ 

துரும்பினும்‌ சிறியனை அன்றுவந்‌ தாண்டீர்‌ 
தூயநும்‌ பேரருட்‌ சோதிகண்‌ டல்லால்‌ 

அரும்பெறல்‌ உண்டியை விரும்பவும்‌ மாட்டேன்‌ 
அருட்பெருஞ்‌ சோதியீர்‌ ஆணைநும்‌ மீதே. 


3793 
தடுத்தெனை ஆட்கொண்ட தந்‌ைதைய ரேஎன்‌ 
தனிப்பெருந்‌ தலைவரே சபைநடத்‌ தவரே 

தொடுத்தொன்று சொல்கிலேன்‌ சொப்பனத்‌ தேனும்‌ 
தூயநும்‌ திருவருள்‌ நேயம்விட்‌ டறியேன்‌ 

விடூத்திடில்‌ என்னைநீர்‌ விடுப்பன்‌என்‌ உயிரை 
வெருவுளக்‌ கருத்தெல்லாம்‌ திருவுளத்‌ தறிவீர்‌ 

அடூத்தினிப்‌ பாயலில்‌ படுக்கவும்‌ மாட்டேன்‌ 
அருட்பெருஞ்‌ சோதியீர்‌ ஆணைநும்‌ மீதே. 


135 


3794 
காசையும்‌ பணத்தையும்‌ கன்னியர்‌ தமையும்‌ 
காணியின்‌ ஆட்சியும்‌ கருதிலேன்‌ கண்டீர்‌ 
நேசநும்‌ திருவருள்‌ நேசம்‌ஒன்‌ றல்லால்‌ 
நேசம்மற்‌ றிலைஇது நீர்‌அறி பீரோ 
ஏசறல்‌ அகற்றிவந்‌ தென்னைமுன்‌ ஆண்டீர்‌ 
இறையவ ரேஉமை இன்றுகண்‌ டல்லால்‌ 
ஆசையிற்‌ பிறரொடு பேசவும்‌ மாட்டேன்‌ 
அருட்பெருஞ்‌ சோதியீர்‌ ஆணைநும்‌ மீதே. 


3795 
என்பொருள்‌ என்‌உடல்‌ என்‌உயிர்‌ எல்லாம்‌ 
ஈந்தனன்‌ உம்மிடத்‌ தெம்பெரு மானீர்‌ 
இன்பொடு வாங்கிக்கொண்‌ டென்னையாட்‌ கொண்டீர்‌ 
என்செயல்‌ ஒன்றிலை யாவும்நும்‌ செயலே 
வன்பொடு நிற்கிலீர்‌ என்பொடு கலந்தீர்‌ 
வள்ளலே நும்திரு வரவுகண்‌ டல்லால்‌ 
அன்பொடு காண்பாரை முன்பிட மாட்டேன்‌ 
அருட்பெருஞ்‌ சோதியீர்‌ ஆணைநும்‌ மீதே. 


3796 
திருந்தும்‌என்‌ உள்ளத்‌ திருக்கோயில்‌ ஞான 
சித்தி புரம்‌எனச்‌ சத்தியம்‌ கண்டேன்‌ 

இருந்தருள்‌ கின்றநீர்‌ என்னிரு கண்கள்‌ 
இன்புற அன்றுவந்‌ தெழில்‌உருக்‌ காட்டி 

வருந்தலை என்றெனைத்‌ தேற்றிய வாறே 
வள்ளலே இன்றுநும்‌ வரவுகண்‌ டல்லால்‌ 

அருந்தவர்‌ நேரினும்‌ பொருந்தவும்‌ மாட்டேன்‌ 
அருட்பெருஞ்‌ சோதியீர்‌ ஆணைநும்‌ மீதே. 


3797 
கரைக்கணம்‌ இன்றியே கடல்நிலை செய்தீர்‌ 
கருணைக்‌ கடற்குக்‌ கரைக்கணஞ்‌ செய்யீர்‌ 
உரைக்கண வாத உயர்வுடை யீர்‌என்‌ 
உரைக்கண விப்பல உதவிசெய்‌ கின்றீர்‌ 
வரைக்கண எண்குண மாநிதி ஆனீர்‌ 
வாய்மையில்‌ குறித்தநும்‌ வரவுகண்‌ டல்லால்‌ 
அரைக்கணம்‌ ஆயினும்‌ தரித்திட மாட்டேன்‌ 
அருட்பெருஞ்‌ சோதியீர்‌ ஆணைநும்‌ மீதே. 


3798 
மடுக்கநும்‌ பேரருள்‌ தண்‌அமு தெனக்கே 
மாலையும்‌ காலையும்‌ மத்தியா னத்தும்‌ 
கடுக்கும்‌ இரவினும்‌ யாமத்தும்‌ விடியற்‌ 
காலையி னுந்தந்தென்‌ கடும்பசி தீர்த்து 
எடுக்குநற்‌ றாயொடும்‌ இணைந்துநிற்‌ கின்றீர்‌ 


136 


இறையவ ரேஉம்மை இங்குகண்‌ டல்லால்‌ 
அடூக்கவீழ்‌ கலைஎடூத்‌ துடுக்கவும்‌ மாட்டேன்‌ 
அருட்பெருஞ்‌ சோதியீர்‌ ஆணைநும்‌ மீதே. 


3799 
கறுத்துரைக்‌ கின்றவர்‌ களித்துரைக்‌ கின்ற 
காலை தென்றே கருத்துள்‌ அறிந்தேன்‌ 
நிறுத்துரைக்‌ கின்றபல்‌ நேர்மைகள்‌ இன்றி 
நீடொளிப்‌ பொற்பொது நாடகம்‌ புரிவீர்‌ 
செறுத்துரைக்‌ கின்றவர்‌ தேர்வதற்‌ கரியீர்‌ 
சிற்சபை யீர்‌எனைச்‌ சேர்ந்திடல்‌ வேண்டும்‌ 
அறுத்துரைக்‌ கின்றேன்நான்‌ பொறுத்திட மாட்டேன்‌ 
அருட்பெருஞ்‌ சோதியீர்‌ ஆணைநும்‌ மீதே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


137 


10 


32. பிரியேன்‌ என்றல்‌ 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3800 
அப்பாநான்‌ பற்பலகால்‌ அறைவதென்னே அடியேன்‌ 
அச்சம்‌எலாம்‌ துன்பம்‌எலாம்‌ அறுத்துவிரைந்‌ துவந்தே 

இப்பாரில்‌ இதுதருணம்‌ என்னைஅடைந்‌ தருளி 
எண்ணம்‌எலாம்‌ முடித்தென்னை ஏன்றுகொளாய்‌ எனிலோ 

தப்பாமல்‌ உயிர்விடுவேன்‌ சத்தியஞ்சத்‌ தியம்நின்‌ 
தாளிணைகள்‌ அறிகஇது தயவுடையோய்‌ எவர்க்கும்‌ 

துப்பாகித்‌ துணையாகித்‌ துலங்கியமெய்த்‌ துணையே 
சுத்தசிவா னந்தஅருட்‌ சோதிநடத்‌ தரசே. 


3801 
ஆணைஉன் மேல்‌ ஆணைஉன் மேல்‌ ஆணைஉன்மேல்‌ ஐயா 
அரைக்கணமும்‌ நினைப்பிரிந்தே இனித்தரிக்க மாட்டேன்‌ 

கோணைநிலத்‌ தவர்பேசக்‌ கேட்டதுபோல்‌ இன்னும்‌ 

குறும்புமொழி செவிகள்‌உறக்‌ கொண்டிடவும்‌ மாட்டேன்‌ 
ஊணைஉறக்‌ கத்தையும்நான்‌ விடுகின்றேன்‌ நீதான்‌ 

உவந்துவராய்‌ எனில்‌என்றன்‌ உயிரையும்விட்‌ டிடுவேன்‌ 
மாணைமணிப்‌ பொதுநடஞ்செய்‌ வள்ளால்நீ எனது 

மனம்‌அறிவாய்‌ இனம்‌உனக்கு வகுத்துரைப்ப தென்னே. 


3802 
படமுடியா தினித்துயரம்‌ படமுடியா தரசே 
பட்டதெல்லாம்‌ போதும்‌. இந்தப்‌ பயந்தீர்த்திப்‌ பொழுதென்‌ 

உடல்உயிரா தியஎல்லாம்‌ நீஎடுத்துத்‌ கொண்டுன்‌ 

உடல்உயிரா தியஎல்லாம்‌ உவந்தெனக்கே அளிப்பாய்‌ 
வடலுறுசிற்‌ றம்பலத்தே வாழ்வாய்‌என்‌ கண்ணுள்‌ 

மணியேஎன்‌ குருமணியே மாணிக்க மணியே 
நடனசிகா மணியேஎன்‌ நவமணியே ஞான 

நன்மணியே பொன்மணியே நடராஜ மணியே. 


3803 
வாழையடி வாழைஎன வந்ததிருக்‌ கூட்ட 
மரபினில்யான்‌ ஒருவன்‌அன்றோ வகைஅறியேன்‌ இந்த 
ஏழைபடும்‌ பாடூனக்குந்‌ திருவுளச்சம்‌ மதமோ 
இதுதகுமோ இதுமுறையோ இதுதருமந்‌ தானோ 
மாழைமணிப்‌ பொதுநடஞ்செய்‌ வள்ளால்யான்‌ உனக்கு 
மகன்‌அலனோ நீஎனக்கு வாய்த்ததந்தை அலையோ 
கோழைஉல குயிர்த்துயரம்‌ இனிப்பொறுக்க மாட்டேன்‌ 
கொடுத்தருள்நின்‌ அருள்‌ஒளியைக்‌ கொடுத்தருள்‌ இப்‌ பொழுதே. 


138 


3804 
செய்வகைஎன்‌ எனத்திகைத்தேன்‌ திகையேல்‌என்‌ றொருநாள்‌ 
திருமேனி காட்டிஎனைத்‌ தெளிவித்தாய்‌ நீயே 
பொய்வகைஅன்‌ நிதுறினது புந்தி அறிந்‌ ததுவே 
பொன்னடியே துணைஎனநான்‌ என்உயிர்வைத்‌ திருந்தேன்‌ 
எய்வகைஎன்‌ நம்பெருமான்‌ அருள்புரிவான்‌ என்றே 
எந்தைவர வெதிர்பார்த்தே இன்னும்‌ இருக்‌ கின்றேன்‌ 
ஐவகை௫இவ்‌ உயிர்த்துயரம்‌ இனிப்பொறுக்க மாட்டேன்‌ 
அருட்சோதிப்‌ பெரும்பொருளை அளித்தருள்‌ இப்‌ பொழுதே. 


3805 
முன்‌ஒருநாள்‌ மயங்கினன்நீ மயங்கேல்‌என்‌ றெனக்கு 
முன்னின்‌உருக்‌ காட்டினைநான்‌ முகமலர்ந்திங்‌ கிருந்தேன்‌ 

இன்னும்வரக்‌ காணேன்றின்‌ வரவைஎதிர்‌ பார்த்தே 

எண்ணிஎண்ணி வருந்துகின்றேன்‌ என்னசெய்வேன்‌ அந்தோ 
அன்னையினும்‌ தயவுடையாய்‌ நின்தயவை நினைத்தே 

ஆருயிர்வைத்‌ திருக்கின்றேன்‌ ஆணைஇது கண்டாய்‌ 
என்‌ இருகண்‌ மணியேஎன்‌ அறிவேஎன்‌ அன்பே 

என்னுயிர்க்குப்‌ பெருந்துணையே என்னுயிர்நா யகனே. 


3806 
உன்னைமறந்‌ திடுவேனோ மறப்பறியேன்‌ மறந்தால்‌ 
உயிர்விடுவேன்‌ கணந்தரியேன்‌ உன்‌ஆணை இதுநீ 

என்னைமறந்‌ திடுவாயோ மறந்திடுவாய்‌ எனில்யான்‌ 
என்னசெய்வேன்‌ எங்குறுவேன்‌ எவர்க்குரைப்பேன்‌ எந்தாய்‌ 

அன்னையினும்‌ தயவுடையாய்‌ நீமறந்தாய்‌ எனினும்‌ 
அகிலம்‌எலாம்‌ அளித்திடும்நின்‌ அருள்மறவா தென்றே 

இன்னுமிகக்‌ களித்திங்கே இருக்கின்றேன்‌ மறவேல்‌ 
இதுதருணம்‌ அருட்சோதி எனக்குவிரைந்‌ தருளே. 


3807 
நான்மறந்தேன்‌ எனினும்‌எனைத்‌ தான்மறவான்‌ எனது 
நாயகன்‌ என்‌ றாடுகின்றேன்‌ எனினும்‌இது வரையும்‌ 

வான்மறந்தேன்‌ வானவரை மறந்தேன்மால்‌ அயனை 
மறந்தேன்நம்‌ உருத்திரரை மறந்தேன்‌என்‌ னுடைய 

ஊன்மறந்தேன்‌ உயிர்மறந்தேன்‌ உணர்ச்சி எலாம்‌ மறந்தேன்‌ 
உலகம்‌எலாம்‌ மறந்தேன்‌ இங்‌ குன்னைமறந்‌ தறியேன்‌ 

பான்மறந்த குழவியைப்போல்‌ பாரேல்‌இங்‌ கெனையே 
பரிந்துநின தருட்சோதி புரிந்துமகிழ்ந்‌ தருளே. 


3808 
தெருவிடத்தே விளையாடித்‌ திரிந்தஎனை வலிந்தே 
சிவமாலை அணிந்தனைஅச்‌ சிறுவயதில்‌ இந்த 
உருவிடத்தே நினக்கிருந்த ஆசைஎலாம்‌ இந்நாள்‌ 
ஓடியதோ புதியஒரு உருவுவிழைந்‌ ததுவோ 
கருவிடத்தே எனைக்காத்த காவலனே உனது 


140 


கால்பிடித்தேன்‌ விடுவேனோ கைப்பிடிஅன்‌ றதுதான்‌ 
வெருவிடத்தென்‌ உயிர்ப்பிடிகாண்‌ உயிர்‌அகன்றால்‌ அன்றி 
விடமாட்டேன்‌ விடமாட்டேன்‌ விடமாட்டேன்‌ நானே. 9 


3809 
பெரியன்‌அருட்‌ பெருஞ்சோதிப்‌ பெருங்கருணைப்‌ பெருமான்‌ 
பெரும்புகழைப்‌ பேசுதலே பெரும்பேறென்‌ றுணர்ந்தே 

துரியநிலத்‌ தவர்‌எல்லாம்‌ துதிக்கின்றார்‌ ஏழை 

துதித்தல்பெரி தலஇங்கே துதித்திடஎன்‌ றெழுந்த 
அரியபெரும்‌ பேராசைக்‌ கடல்பெரிதே அதுஎன்‌ 

அளவுகடந்‌ திழுக்கின்ற தாதலினால்‌ விரைந்தே 
உரியஅருள்‌ அமுதளித்தே நினைத்துதிப்பித்‌ தருள்வாய்‌ 

உலகமெலாம்‌ களித்தோங்க ஓங்குநடத்‌ தரசே. 10 


3810 
கவலைஎலாம்‌ தவிர்ந்துமிகக்‌ களிப்பினொடு நினையே 
கைகுவித்துக்‌ கண்களில்நீர்‌ கனிந்துசுரந்‌ திடவே 

சவலைமனச்‌ சலனம்‌எலாம்‌ தீர்ந்துசுக மயமாய்த்‌ 

தானேதான்‌ ஆகி இன்பத்‌ தனிநடஞ்செய்‌ இணைத்தாள்‌ 
தவலருஞ்சீர்ச்‌ சொன்மாலை வனைந்துவனைந்‌ தணிந்து 

தானாகி நானாடத்‌ தருணம்‌ இது தானே 
குவலையத்தார்‌ அதிசயிக்க எழுந்தருளி வருவாய்‌ 

குருவேஎன்‌ குற்றமெலாம்‌ குணமாக்கொண் டவனே. 11 


திருச்சிற்றம்பலம்‌ 


33. சிவ தரிசனம்‌ 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3811 
திருஉடையாய்‌ சிற்சபைவாழ்‌ சிவபதியே எல்லாம்‌ 
செய்யவல்ல தனித்தலைமைச்‌ சித்தசிகா மணியே 

உருஉடைஎன்‌ உயிர்க்குயிராய்‌ ஒளிர்கின்ற ஒளியே 
உன்னுதொறும்‌ என்னுளத்தே ஊறுகின்ற அமுதே 

அருஉடைய பெருவெளியாய்‌ அதுவிளங்கு வெளியாய்‌ 
அப்பாலும்‌ ஆய்நிறைந்த அருட்பெருஞ்சோ தியனே 

மருஉடையாள்‌ சிவகாம வல்லிமண வாளா 


வந்தருள்க அருட்சோதி தந்தருள்க விரைந்தே. 


3812 
சொல்லவனே பொருளவனே துரியபதத்‌ தவனே 
தூயவனே நேயவனே சோதிஉரு வவனே 
நல்லவனே நன்னிதியே ஞானசபா பதியே 
நாயகனே தாயகனே நண்பவனே அனைத்தும்‌ 
அல்லவனே ஆனவனே அம்மைஅப்பா என்னை 
ஆண்டவனே தாண்டவனே அருட்குருவே எல்லாம்‌ 
வல்லவனே சிவகாம வல்லிமண வாளா 
மன்னவனே என்னவனே வந்தருள்க விரைந்தே. 


3813 
துரியநிலை துணிந்தவரும்‌ சொல்லரும்மெய்ப்‌ பொருளே 
சுத்தசிவா னந்தசபைச்‌ சித்தசிகா மணியே 

பெரியசிவ பதியேநின்‌ பெருமைஅறிந்‌ திடவே 
பேராசைப்‌ படுகின்றேன்‌ பித்தர்களில்‌ பெரியேன்‌ 

கரியமணித்‌ திறத்தினையும்‌ காணவல்லேன்‌ அல்லேன்‌ 
கண்மணியே நின்திறத்தைக்‌ காணுதல்வல்‌ லேனோ 

அரியபெரும்‌ பொருளாம்‌உன்‌ அருட்சோதி எனக்கே 
அளித்தனையேல்‌ அறிந்துகொள்வேன்‌ அளித்திடுக விரைந்தே. 


3814 
மறப்பறியாப்‌ பேரறிவில்‌ வாய்த்தபெருஞ்‌ சுகமே 
மலைவறியா நிலைநிரம்ப வயங்கியசெம்‌ பொருளே 

இறப்பறியாத்‌ திருநெறியில்‌254 என்னைவளர்த்‌ தருளும்‌ 
என்னுடைய நற்றாயே எந்தாயே நினது 

சிறப்பறியா உலகமெலாம்‌ சிறப்பறிந்து கொளவே 
சித்தசிகா மணியேநீ சித்திஎலாம்‌ விளங்கப்‌ 

பிறப்பறியாப்‌ பெருந்தவரும்‌ வியப்பவந்து தருவாய்‌ 
பெருங்கருணை அரசேநீ தருந்தருணம்‌ இதுவே. 


141 


254. திருநிலையில்‌ - முதற்‌ பதிப்பு, பொ. சு., பி. இரா. 


3815 
முன்னுழைப்பால்‌ உறும்‌எனவே மொழிகின்றார்‌ மொழியின்‌ 
முடிவறியேன்‌ எல்லாம்செய்‌ முன்னவனே நீஎன்‌ 

தன்னுழைப்பார்த்‌ தருள்வாயேல்‌ உண்டனைத்தும்‌ ஒருநின்‌ 
தனதுசுதந்‌ தரமேஇங்‌ கெனதுசுதந்‌ தரமோ 

என்னுழைப்பால்‌ என்பயனோ இரங்கிஅரு ளாயேல்‌ 
யானார்‌என்‌ அறிவெதுமேல்‌ என்னைமதிப்‌ பவரார்‌ 

பொன்னுழைப்பால்‌ பெறலும்‌அரி தருள்‌இலையேல்‌ எல்லாம்‌ 
பொதுநடஞ்செய்‌ புண்ணியநீ எண்ணியவா றாமே. 


3816 
விழித்துவிழித்‌ திமைத்தாலும்‌ சுடர்டதயம்‌ இலையேல்‌ 
விழிகள்விழித்‌ திளைப்பதலால்‌ விளைவொன்றும்‌ இலையே 
மொழித்திறஞ்செய்‌ தடிக்கடி நான்‌ முடுகிமுயன்‌ றாலும்‌ 
முன்னவநின்‌ பெருங்கருணை முன்னிடல்‌இன்‌ றெனிலோ 
செழித்துறுநற்‌ பயன்‌எதுவோ திருவுளந்தான்‌ இரங்கில்‌ 
சிறுதுரும்போர்‌ ஐந்தொழிலும்‌ செய்திடல்சத்‌ தியமே 
பழித்துரைப்பார்‌ உரைக்கஎலாம்‌ பசுபதிநின்‌ செயலே 
பரிந்தெனையும்‌ பாடூவித்துப்‌ பரிசுமகிழ்ந்‌ தருளே. 


3817 
மாநிருபா திபர்சூழ மணிமுடிதான்‌ பொறுத்தே 
மண்ணாள வானாள மனத்தில்நினைத்‌ தேனோ 

தேன்‌ஒருவா மொழிச்சியரைத்‌ திளைக்கவிழைந்‌ தேனோ 
தீஞ்சுவைகள்‌ விரும்பினனோ தீமைகள்செய்‌ தேனோ 

நானொருபா வமும்‌அறியேன்‌ நன்னிதியே எனது 
நாயகனே பொதுவிளங்கும்‌ நடராஜ பதியே 

ஏன்‌ஒருமை இலர்போல்நீ இருக்கின்றாய்‌ அழகோ 
என்‌ஒருமை அறியாயோ யாவும்‌அறிந்‌ தாயே. 


3818 
பாவிமனக்‌ குரங்காட்டம்‌ பார்க்கமுடி யாதே 
பதிவெறுத்தேன்‌ நிதிவெறுத்தேன்‌ பற்றனைத்தும்‌ தவிர்ந்தேன்‌ 
ஆவிஉடல்‌ பொருளைஉன்பாற்‌ கொடுத்தேன்‌உன்‌ அருட்பேர்‌ 
ஆசைமய மாகிஉனை அடுத்துமுயல்‌ கின்றேன்‌ 
கூவிஎனை ஆட்கொள்ள நினையாயோ நினது 
குறிப்பறியேன்‌ பற்பலகால்‌ கூறிஇளைக்‌ கின்றேன்‌ 
தேவிசிவ காமவல்லி மகிழும்மண வாளா 
தெருள்நிறைவான்‌ அமுதளிக்கும்‌ தருணம்‌ இது தானே. 


3819 

கட்டவிழ்ந்த கமலம்‌எனக்‌ கருத்தவிழ்ந்து நினையே 
கருதுகின்றேன்‌ வேறொன்றும்‌ கருதுகிலேன்‌ இதுதான்‌ 

சிட்டருளம்‌ திகழ்கின்ற சிவபதியே நினது 


142 


திருவுளமே அறிந்ததுநான்‌ செப்புதல்‌என்‌ புவி மேல்‌ 
விட்டகுறை தொட்டகுறை இரண்டூம்நிறைந்‌ தனன்நீ 

விரைந்துவந்தே அருட்சோதி புரிந்தருளும்‌ தருணம்‌ 
தொட்டதுநான்‌ துணிந்துரைத்தேன்‌ நீஉணர்த்த உணர்ந்தே 

சொல்வதலால்‌ என்‌அறிவால்‌ சொல்லவல்லேன்‌ அன்றே. 


3820 
காட்டைஎலாம்‌ கடந்துவிட்டேன்‌ நாட்டைஅடைந்‌ துனது 
கடிநகர்ப்பொன்‌ மதிற்காட்சி கண்குளிரக்‌ கண்டேன்‌ 

கோட்டைஎலாம்‌ கொடிநாட்டிக்‌ கோலமிடப்‌ பார்த்தேன்‌ 
கோயிலின்மேல்‌ வாயிலிலே குறைகளெலாம்‌ தவிர்ந்தேன்‌ 

சேட்டை அற்றுக்‌ கருவிஎலாம்‌ என்வசம்நின்‌ றிடவே 
சித்திஎலாம்‌ பெற்றேன்நான்‌ திருச்சிற்றம்‌ பலமேல்‌ 

பாட்டைஎலாம்‌ பாடுகின்றேன்‌ இதுதருணம்‌ பதியே 
பலந்தரும்‌என்‌ உளந்தனிலே கலந்துநிறைந்‌ தருளே. 


3821 
சித்திஎலாம்‌ வல்லசிவ சித்தன்‌ உளம்‌ கலந்தான்‌ 
செத்தாரை எழுப்புகின்ற திருநாள்கள்‌ அடுத்த 

இத்தினமே தொடங்கிஅழி யாதநிலை அடைதற்‌ 
கேற்றகுறி ஏற்றவிடத்‌ திசைந்தியல்கின்‌ றனநாம்‌ 

சத்தியமே பெருவாழ்வில்‌ பெருங்களிப்புற்‌ நிடுதல்‌ 
சந்தேகித்‌ தலையாதே சாற்றியஎன்‌ மொழியை 

நித்தியவான்‌ மொழிஎன்ன நினைந்துமகிழ்ந்‌ தமைவாய்‌ 
நெஞ்சேநீ அஞ்சேல்உள்‌ அஞ்சேல்‌அஞ்‌ சேலே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


143 


10 


11 


34. அனுபோக நிலயம்‌ 
எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3822 
இனிப்பிரிந்‌ திறையும்‌ இருக்கலேன்‌ பிரிவை 
எண்ணினும்‌ ஐயவோ மயங்கிப்‌ 

பனிப்பில்‌என்‌ உடம்பும்‌ உயிரும்‌உள்‌ உணர்வும்‌ 
பரதவிப்‌ பதைஅறிந்‌ திலையோ 

தனிப்படூ ஞான வெளியிலே இன்பத்‌ 
தனிநடம்‌ புரிதனித்‌ தலைவா 

கனிப்பயன்‌ தருதற்‌ கிதுதகு தருணம்‌ 
கலந்தருள்‌ கலந்தருள்‌ எனையே. 


3823 
பிரிந்தினிச்‌ சிறிதும்‌ தரிக்கலேன்‌ பிரிவைப்‌ 
பேசினும்‌ நெய்விடுந்‌ தீப்போல்‌ 

எரிந்துளங்‌ கலங்கி255 மயங்கல்கண்‌ டிலையோ 
எங்கணும்‌ கண்ணுடை எந்தாய்‌ 

புரிந்தசிற்‌ பொதுவில்‌ திருநடம்‌ புரியும்‌ 
புண்ணியா என்னுயிர்த்‌ துணைவா 

கரந்திடா256 துறுதற்‌ கிதுதகு தருணம்‌ 
கலந்தருள்‌ கலந்தருள்‌ எனையே. 


255. கருகி - முதற்‌ பதிப்பு, பொ. சு., பி. இரா., ச. மு. க. 
256. கரைந்திடாது - முதற்பதிப்பு, பொ. சு., ச. மு. ௧. 


3824 
மேலைஏ காந்த வெளியிலே நடஞ்செய்‌ 
மெய்யனே ஐயனே எனக்கு 

மாலையே அணிந்த மகிழ்நனே எல்லாம்‌ 
வல்லனே நல்லனே அருட்செங்‌ 

கோலையே நடத்தும்‌ இறைவனே ஓர்‌எண்‌ 
குணத்தனே இனிச்சகிப்‌ பறியேன்‌ 

காலையே தருதற்‌ கிதுதகு தருணம்‌ 
கலந்தருள்‌ கலந்தருள்‌ எனையே. 


3825 
பண்டுகொண்‌ டெனைத்தான்‌ பிழைகுறி யாத 
பண்பனே திருச்சிற்றம்‌ பலத்தே 
தொண்டுகொண்‌ டடியர்‌ களிக்கநின்‌ றாடும்‌ 
தூயனே நேயனே பிரமன்‌ 
விண்டுகண்‌ டறியா முடிஅடி எனக்கே 
விளங்குறக்‌ காட்டிய விமலா 


144 


145 


கண்டுகொண்‌ டூறுதற்‌ கிதுதகு தருணம்‌ 
கலந்தருள்‌ கலந்தருள்‌ எனையே. 4 


3826 
தனித்துணை எனும்‌என்‌ தந்தையே தாயே 
தலைவனே சிற்சபை தனிலே 

இனித்ததெள்‌ ளமுதே என்னுயிர்க்‌ குயிரே 

என்னிரு கண்ணுள்மா மணியே 
அனித்தமே நீக்கி ஆண்டஎன்‌ குருவே 

அண்ணலே இனிப்பிரி வாற்றேன்‌ 
கனித்துணை தருதற்‌ கிதுதகு தருணம்‌ 

கலந்தருள்‌ கலந்தருள்‌ எனையே. 3 


3827 
துன்பெலாம்‌ தவிர்க்கும்‌ திருச்சிற்றம்‌ பலத்தே 
சோதியுட்‌ சோதியே அழியா 

இன்பெலாம்‌ அளிக்கும்‌ இறைவனே என்னை 
ஈன்றநல்‌ தந்தையே தாயே 

அன்பெலாம்‌ ஆகி நிறைந்ததோர்‌ நிறைவே 
அண்ணலே இனிப்பிரி வாற்றேன்‌ 

பொன்பதந்‌ தருதற்‌ கிதுதகு தருணம்‌ 
புணர்ந்தருள்‌ புணர்ந்தருள்‌ எனையே. 


3828 
ஏதும்‌ஒன்‌ றறியாப்‌ பேதையாம்‌ பருவத்‌ 
தென்னைஆட்‌ கொண்டெனை உவந்தே 
ஓதும்‌இன்‌ மொழியால்‌ பாடவே பணித்த 
ஒருவனே என்னுயிர்த்‌ துணைவா 
வேதமும்‌ பயனும்‌ ஆகிய பொதுவில்‌ 
விளங்கிய விமலனே ஞான 


போதகம்‌ தருதற்‌ கிதுதகு தருணம்‌ 
புணர்ந்தருள்‌ புணர்ந்தருள்‌ எனையே. 


3829 
எண்ணிய எனதுள்‌ எண்ணமே எண்ணத்‌ 
திசைந்தபேர்‌ இன்பமே யான்தான்‌ 

பண்ணிய தவமே தவத்துறும்‌ பலனே 
பலத்தினால்‌ கிடைத்தஎன்‌ பதியே 

தண்ணிய மதியே மதிமுடி அரசே 
தனித்தசிற்‌ சபைநடத்‌ தமுதே 

புண்ணியம்‌ அளித்தற்‌ கிதுதகு தருணம்‌ 
புணர்ந்தருள்‌ புணர்ந்தருள்‌ எனையே. 


146 


3830 
மலப்பகை தவிர்க்கும்‌ தனிப்பொது மருந்தே 
மந்திர மேஒளிர்‌ மணியே 

நிலைப்பட எனைஅன்‌ றாண்டருள்‌ அளித்த 

நேயனே தாயனை யவனே 
பலப்படூ பொன்னம்‌ பலத்திலே நடஞ்செய்‌ 

பரமனே பரமசிற்‌ சுகந்தான்‌ 
புலப்படத்‌ தருதற்‌ கிதுதகு தருணம்‌ 

புணர்ந்தருள்‌ புணர்ந்தருள்‌ எனையே. 9 


3831 
களிப்புறும்‌ அடியேன்‌ கையிலே கிடைத்த 
கற்பகத்‌ தீஞ்சுவைக்‌ கனியே 

வெளிப்புறத்‌ தோங்கும்‌ விளக்கமே அகத்தே 

விளங்கும்‌ஓர்‌ விளக்கமே எனக்கே 
ஒளிப்பிலா தன்றே அளித்தசிற்‌ பொதுவில்‌ 

ஒருவனே இனிப்பிரி வாற்றேன்‌ 
புளிப்பற இனித்தற்‌ கிதுதகு தருணம்‌ 

புணர்ந்தருள்‌ புணர்ந்தருள்‌ எனையே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


35. சிவயோக நிலை 
நேரிசை வெண்பா 
திருச்சிற்றம்பலம்‌ 


3832 

மதிமண்ட லத்தமுதம்‌ வாயார உண்டே 
பதிமண்ட லத்தரசு பண்ண - நிதிய 
நவநேய மாக்கும்‌ நடராச னேயெஞ்‌ 
சிவனே கதவைத்‌ திற. 


3833 

இந்தார்‌ அருளமுதம்‌ யானருந்தல்‌ வேண்டூமிங்கே 
நந்தா மணிவிளக்கே ஞானசபை - எந்தாயே 
கோவே எனது குருவே எனையாண்ட 


தேவே கதவைத்‌ திற. 


3834 

சாகா அருளமுதம்‌ தானருந்தி நான்களிக்க 
நாகா திபர்சூழ்‌ நடராசா - ஏகா 

பவனே பரனே பராபரனே எங்கள்‌ 

சிவனே கதவைத்‌ திற. 


3835 

அருளோங்கு தண்ணமுதம்‌ அன்பால்‌ அருந்தி 
மருள்நீங்கி நான்களித்து வாழப்‌ - பொருளாந்‌ 
தவநேயர்‌ போற்றும்‌ தயாநிதியே எங்கள்‌ 
சிவனே கதவைத்‌ திற. 


3836 

வானோர்க்‌ கரிதெனவே மாமறைகள்‌ சாற்றுகின்ற 
ஞானோ தயஅமுதம்‌ நானருந்த - ஆனாத்‌ 
திறப்பா வலர் போற்றும்‌ சிற்றம்‌ பலவா 

சிறப்பா கதவைத்‌ திற. 


3837 

எல்லாமும்‌ வல்லசித்தென்‌ றெல்லா மறைகளுஞ்சொல்‌ 
நல்லார்‌ அமுதமது நானருந்த - நல்லார்க்கு 

நல்வாழ்‌ வளிக்கும்‌ நடராயா மன்றோங்கு 

செல்வா கதவைத்‌ திற. 


3838 

ஏழ்நிலைக்கும்‌ மேற்பால்‌ இருக்கின்ற தண்ணமுதம்‌ 
வாழ்நிலைக்க நானுண்டு மாண்புறவே - கேழ்நிலைக்க 
ஆவாஎன்‌ றென்னைஉவந்‌ தாண்டதிரு அம்பலமா 


147 


தேவா கதவைத்‌ திற. 


3839 

ஈன உலகத்‌ திடர்நீங்கி இன்புறவே 
ஞான அமுதமது நானருந்த - ஞான 
உருவே உணர்வே ஒளியே வெளியே 
திருவே கதவைத்‌ திற. 


3840 

திரையோ தசத்தே திகழ்கின்ற என்றே 
வரையோது தண்ணமுதம்‌ வாய்ப்ப - உரைஓது 
வானேஎம்‌ மானேபெம்‌ மானே மணிமன்றில்‌ 
தேனே கதவைத்‌ திற. 


3841 

சோதிமலை மேல்வீட்டில்‌ தூய திருஅமுதம்‌ 
மேதினிமேல்‌ நான்‌உண்ண வேண்டினேன்‌ - ஓதரிய 
ஏகா அனேகா எழிற்பொதுவில்‌ வாழ்ஞான 
தேகா கதவைத்‌ திற. 


திருச்சிற்றம்பலம்‌ 


148 


10 


36. பெற்ற பேற்றினை வியத்தல்‌ 
எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


3842 
சீரிடம்‌ பெறும்ஓர்‌ திருச்சிற்றம்‌ பலத்தே 
திகழ்தனித்‌ தந்தையே நின்பால்‌ 

சேரிடம்‌ அறிந்தே சேர்ந்தனன்‌257 கருணை 
செய்தருள்‌ செய்திடத்‌ தாழ்க்கில்‌ 

யாரிடம்‌ புகுவேன்‌ யார்துணை என்பேன்‌ 
யார்க்கெடுத்‌ தென்குறை இசைப்பேன்‌ 

போரிட முடியா தினித்துய ரொடுநான்‌ 
பொறுக்கலேன்‌ அருள்கஇப்‌ போதே. 


257. சேரிடம்‌ அறிந்து சேர்‌ - ஆத்திசூடி. 


3643 
போதுதான்‌ விரைந்து போகின்ற தருள்நீ 
புரிந்திடத்‌ தாழ்த்தியேல்‌ ஐயோ 

யாதுதான்‌ புரிவேன்‌ யாரிடம்‌ புகுவேன்‌ 
யார்க்கெடுத்‌ தென்குறை இசைப்பேன்‌ 

தீதுதான்‌ புரிந்தேன்‌ எனினும்நீ அதனைத்‌ 
திருவுளத்‌ தடைத்திடு வாயேல்‌ 

ஈதுதான்‌ தந்தை மரபினுக்‌ கழகோ 
என்னுயிர்த்‌ தந்தைநீ அலையோ. 


3844 
தந்‌்தைந்‌ அலையோ தனயன்நான்‌ அலனோ 
தமியனேன்‌ தளர்ந்துளங்‌ கலங்கி 

எந்தையே குருவே இறைவனே முறையோ 
என்றுநின்‌ றோலிடு கின்றேன்‌ 

சிந்தையே அறியார்‌ போன்றிருந்‌ தனையேல்‌ 
சிறியனேன்‌ என்செய்கேன்‌ ஐயோ 

சந்தையே புகுந்த நாயினில்‌ கடையேன்‌ 
தளர்ச்சியைத்‌ தவிர்ப்பவர்‌ யாரே. 


3845 
யாரினும்‌ கடையேன்‌ யாரினும்‌ சிறியேன்‌ 
என்பிழை பொறுப்பவர்‌ யாரே 

பாரினும்‌ பெரிதாம்‌ பொறுமையோய்‌ நீயே 
பாவியேன்‌ பிழைபொறுத்‌ திலையேல்‌ 

ஊரினும்‌ புகுத ஒண்ணுமோ பாவி 
உடம்பைவைத்‌ துலாவவும்‌ படுமோ 

சேரினும்‌ எனைத்தான்‌ சேர்த்திடார்‌ பொதுவாம்‌ 


149 


தெய்வத்துக்‌ கடாதவன்‌ என்றே. 


3846 
அடாதகா ரியங்கள்‌ செய்தனன்‌ எனினும்‌ 
அப்பநீ அடியனேன்‌ தன்னை 

விடாதவா றறிந்தே களித்திருக்‌ கின்றேன்‌ 
விடுதியோ விட்டிடு வாயேல்‌ 

உடாதவெற்‌ றரைநேர்ந்‌ துயங்குவேன்‌ ஐயோ 
உன்னருள்‌ அடையநான்‌ இங்கே 

படாதபா டெல்லாம்‌ பட்டனன்‌ அந்தப்‌ 
பாடெலாம்‌ நீஅறி யாயோ. 


3847 
அறிந்திலை யோஎன்‌ பாடெலாம்‌ என்றே 
அழைத்தனன்‌ அப்பனே என்னை 

எறிந்திடா திந்தத்‌ தருணமே வந்தாய்‌ 
எடுத்தணைத்‌ தஞ்சிடேல்‌ மகனே 

பிறிந்திடேம்‌ சிறிதும்‌ பிறிந்திடேம்‌ உலகில்‌ 
பெருந்திறல்‌ சித்திகள்‌ எல்லாம்‌ 

சிறந்திட உனக்கே தந்தனம்‌ எனஎன்‌ 
சென்னிதொட்‌ டூரைத்தனை களித்தே. 


3848 
களித்தென துடம்பில்‌ புகுந்தனை எனது 
கருத்திலே அமர்ந்தனை கனிந்தே 

தெளித்தஎன்‌ அறிவில்‌ விளங்கினை உயிரில்‌ 
சிறப்பினால்‌ கலந்தனை உள்ளம்‌ 

தளிர்த்திடச்‌ சாகா வரங்கொடுூத்‌ தென்றும்‌ 
தடைபடாச்‌ சித்திகள்‌ எல்லாம்‌ 

அளித்தனை எனக்கே நின்பெருங்‌ கருணை 
அடியன்மேல்‌ வைத்தவா றென்னே. 


3849 
என்றிகர்‌ இல்லா இழிவினேன்‌ தனைமேல்‌ 
ஏற்றினை யாவரும்‌ வியப்பப்‌ 

பொன்‌ இயல்‌ வடிவும்‌ புரைபடா உளமும்‌ 
பூரண ஞானமும்‌ பொருளும்‌ 

உன்னிய எல்லாம்‌ வல்லசித்‌ தியும்பேர்‌ 
உவகையும்‌ உதவினை எனக்கே 

தன்னிகர்‌ இல்லாத்‌ தலைவனே நினது 
தயவைஎன்‌ என்றுசாற்‌ றுவனே. 


3850 

சாற்றுவேன்‌ எனது தந்தையே தாயே 
சற்குரு நாதனே என்றே 

போற்றுவேன்‌ திருச்சிற்‌ றம்பலத்‌ தாடும்‌ 


151 


பூரணா எனஉல கெல்லாம்‌ 
தூற்றுவேன்‌ அன்றி எனக்குநீ செய்த 
தூயபேர்‌ உதவிக்கு நான்‌என்‌ 
ஆற்றுவேன்‌ ஆவி உடல்பொருள்‌ எல்லாம்‌ 
அப்பறின்‌ சுதந்தரம்‌ அன்றோ. 9 


3851 
சுதந்தரம்‌ உனக்கே கொடுூத்தனம்‌ உனது 
தூயநல்‌ உடம்பினில்‌ புகுந்தேம்‌ 

இதந்தரும்‌ உளத்தில்‌ இருந்தனம்‌ உனையே 

இன்புறக்‌ கலந்தனம்‌ அழியாப்‌ 
பதந்தனில்‌ வாழ்க அருட்பெருஞ்‌ சோதிப்‌ 

பரிசுபெற்‌ றிடுகபொற்‌ சபையும்‌ 
சிதந்தரு சபையும்‌ போற்றுக என்றாய்‌ 

தெய்வமே வாழ்கநின்‌ சீரே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


37. அழிவுறா அருள்வடிவப்‌ பேறு 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


3852 

சிவங்க னிந்தசிற்‌ றம்பலத்‌ தருள்நடம்‌ செய்கின்ற பெருவாழ்வே 
நவங்க னிந்தமேல்‌ நிலைநடூ விளங்கிய நண்பனே அடியேன்றன்‌ 
தவங்க னிந்ததோர்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி தரித்தருள்‌ புரிந்தாயே 
பவங்க னிந்தஇவ்‌ வடிவமே அழிவுறாப்‌ பதிவடி வாமாறே. 


3853 

விளங்கு கின்றசிற்‌ றம்பலத்‌ தருள்நடம்‌ விளைக்கின்ற பெருவாழ்வே 
களங்க மில்லதோர்‌ உளநடூ விளங்கிய கருத்தனே அடியேன்நான்‌ 
விளம்பி நின்றதோர்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி வியந்தருள்‌ புரிந்தாயே 
உளங்கொள்‌ இவ்வடி விம்மையே மந்திர ஒளிவடி வாமாறே. 


3854 

விஞ்சு கின்றசிற்‌ றம்பலத்‌ தருள்நடம்‌ விளைக்கின்ற பெருவாழ்வே 
எஞ்சல்‌ அற்றமா மறைமுடி விளங்கிய என்னுயிர்த்‌ துணையேநான்‌ 
அஞ்சல்‌ இன்றியே செய்தவிண்‌ ணப்பம்‌ஏற்‌ றகங்களித்‌ தளித்தாயே 
துஞ்சும்‌ இவ்வுடல்‌ அழிவுறா தோங்குமெய்ச்‌ சுகவடி வாமாறே. 


3855 

ஓங்கு கின்றசிற்‌ றம்பலத்‌ தருள்நடம்‌ ஒளிர்கின்ற பெருவாழ்வே 
தேங்கு லாவிய தெள்ளமு தேபெருஞ்‌ செல்வமே சிவமேறின்‌ 

பாங்க னேன்மொழி விண்ணப்பம்‌ திருச்செவி பதித்தருள்‌ புரிந்தாயே 
ஈங்கு வீழுடல்‌ என்றும்வ்‌ மழாதொளிர்‌ இயல்வடி வாமாறே. 


3856 
இலங்கு கின்றசிற்‌ றம்பலத்‌ தருள்நடம்‌ இடுகின்ற பெருவாழ்வே 
துலங்கு பேரருட்‌ சோதியே சோதியுள்‌ துலங்கிய பொருளேஎன்‌ 


புலங்கொள்‌ விண்ணப்பம்‌ திருச்செவிக்‌ கேற்றருள்‌ புரிந்தனை இஞ்ஞான்றே 


அலங்கும்‌ இவ்வுடல்‌ எற்றையும்‌ அழிவுறா அருள்வடி வாமாறே. 


3857 

சிறந்த பேரொளித்‌ திருச்சிற்றம்‌ பலத்திலே திகழ்கின்ற பெருவாழ்வே 
துறந்த பேருளத்‌ தருட்பெருஞ்‌ சோதியே சுகப்பெரு நிலையேநான்‌ 
மறந்தி டாதுசெய்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி மடூத்தருள்‌ புரிந்தாயே 
பிறந்த இவ்வுடல்‌ என்றும்‌இங்‌ கழிவுறாப்‌ பெருமைபெற்‌ றிடுமாறே. 


3858 
வயங்கு கின்றசிற்‌ றம்பலந்‌ தன்னிலே வளர்கின்ற பெருவாழ்வே 
மயங்கு றாதமெய்‌ அறிவிலே விளங்கிய மாமணி விளக்கேஇங்‌ 


152 


கியங்கு சிற்றடி யேன்மொழி விண்ணப்பம்‌ ஏற்றருள்‌ புரிந்தாயே 
தயங்கும்‌ இவ்வுடல்‌ எற்றையும்‌ அழிவுறாத்‌ தனிவடி வாமாறே. 


3859 

தீட்டு கின்றசிற்‌ றம்பலந்‌ தன்னிலே திகழ்கின்ற பெருவாழ்வே 

காட்டு கின்றதோர்‌ கதிர்நடூ விளங்கிய கடவுளே அடியேன்நான்‌ 
நீட்டி நின்றதோர்‌ விண்ணப்பம்‌ திருச்செவி நிறைத்தருள்‌ புரிந்தாயே 
பூட்டும்‌ இவ்வுடல்‌ எற்றையும்‌ அழிவுறாப்‌ பொன்வடி வாமாறே. 


3860தடையி லாதசிற்‌ றம்பலந்‌ தன்னிலே தழைக்கின்ற பெருவாழ்வே 
கடையி லாப்பெருங்‌ கதிர்நடு விளங்கும்‌ஓர்‌ கடவுளே அடியேன்நான்‌ 
இடைவு றாதுசெய்‌ விண்ணப்பம்‌ திருச்செவிக்‌ கேற்றருள்‌ புரிந்தாயே 
புடையின்‌ இவ்வுடல்‌ எற்றையும்‌ அழிவுறாப்‌ பொன்வடி வாமாறே. 


3861 

கையின்‌ நெல்லிபோல்‌ விளங்குசிற்‌ றம்பலங்‌ கலந்தருள்‌ பெருவாழ்வே 
மெய்யி லேவிளைந்‌ தோங்கிய போகமே மெய்ப்பெரும்‌ பொருளேநான்‌ 
ஐய மற்றுரைத்‌ திட்டவிண்‌ ணப்பம்‌ஏற்‌ றளித்தனை இஞ்ஞான்றே 
செய்யும்‌ இவ்வுடல்‌ என்றுமிங்‌ கழிவுறாச்‌ சிவவடி வாமாறே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


153 


10 


38. பேரருள்‌ வாய்மையை வியத்தல்‌ 


கட்டளைக்‌ கலித்துறை 
திருச்சிற்றம்பலம்‌ 


3862 

நன்றே தருந்திரு நாடகம்‌ நாடொறும்‌ ஞானமணி 

மன்றே விளங்கப்‌ புரிகின்ற ஆனந்த வார்கழலோய்‌ 
இன்றே அருட்பெருஞ்‌ சோதிதந்‌ தாண்டருள்‌ எய்துகணம்‌ 
ஒன்றே எனினும்‌ பொறேன்‌அருள்‌ ஆணை உரைத்தனனே. 


3863 

தற்சோதி என்னுயிர்ச்‌ சத்திய சோதி தனித்தலைமைச்‌ 
சிற்சோதி மன்றொளிர்‌ தீபக சோதிஎன்‌ சித்தத்துள்ளே 
நற்சோதி ஞானநல்‌ நாடக சோதி நலம்புரிந்த 
பொற்சோதி ஆனந்த பூரண சோதிஎம்‌ புண்ணியனே. 


3864 

திரைகண்ட மாயைக்‌ கடல்கடந்‌ தேன்‌அருட்‌ சீர்விளங்கும்‌ 
கரைகண்‌ டடைந்தனன்‌ அக்கரை மேல்சர்க்‌ கரைகலந்த 
உரைகண்ட தெள்ளமு துண்டேன்‌ அருளொளி ஓங்குகின்ற 
வரைகண்ட தன்மிசை உற்றேன்‌ உலகம்‌ மதித்திடவே. 


3865 

மனக்கேத மாற்றிவெம்‌ மாயையை நீக்கி மலிந்தவினை 
தனக்கே விடைகொடுத்‌ தாணவம்‌ தீர்த்தருள்‌ தண்ணமுதம்‌ 
எனக்கே மிகவும்‌ அளித்தருட்‌ சோதியும்‌ ஈந்தழியா 


இனக்கேண்மை யுந்தந்தென்‌ உட்கலந்‌ தான்மன்றில்‌ என்னப்பனே. 


3866 

வாதித்த மாயை வினையா ணவம்‌எனும்‌ வன்மலத்தைச்‌ 
சேதித்தென்‌ உள்ளம்‌ திருக்கோயி லாக்கொண்டு சித்திஎலாம்‌ 
போதித்‌ துடம்பையும்‌ பொன்னுடம்‌ பாக்கிநற்‌ புத்தமுதும்‌ 
சாதித்‌ தருளிய நின்னருட்‌ கியான்செயத்‌ தக்கதென்னே. 


3867 

செத்தார்‌ எழுகெனச்‌ சிந்தைசெய்‌ முன்னஞ்‌ சிரித்தெழவே 
இத்தா ரணியில்‌ அருட்பெருஞ்‌ சோதி எனக்களித்தாய்‌ 
எத்தாலும்‌ என்றும்‌ அழியா வடிவுதந்‌ தென்னுள்நின்னை 
வைத்தாய்‌ மணிமன்ற வாணநின்‌ பேரருள்‌ வாய்மையென்னே. 


3868 

ஆக்கல்‌ஒன்‌ றோதொழில்‌ ஐந்தையும்‌ தந்திந்த அண்டபிண்ட 
வீக்கம்‌எல்‌ லாம்சென்றுன்‌ இச்சையின்‌ வண்ணம்‌ விளங்குகநீ 
ஏக்கமு றேல்‌என்‌ றுரைத்தருட்‌ சோதியும்‌ ஈந்தெனக்கே 


154 


ஊக்கமெ லாம்‌உற உட்கலந்‌ தான்‌என்‌ உடையவனே. 


3869 

என்னேஎன்‌ மீதெம்‌ பெருமான்‌ கருணை இருந்தவண்ணம்‌ 
தன்னேர்‌ இலாத அருட்பெருஞ்‌ சோதியைத்‌ தந்துலகுக்‌ 
கன்னே எனவிளை யாடூக என்றழி யாதசெழும்‌ 
பொன்னேர்‌ வடிவும்‌ அளித்தென்‌ உயிரில்‌ புணர்ந்தனனே. 


3870 

அச்சோ என்‌என்று புகல்வேன்‌என்‌ ஆண்டவன்‌ அம்பலத்தான்‌ 
எச்சோ தனையும்‌ இயற்றாதென்‌ னுட்கலந்‌ தின்னருளாம்‌ 
மெய்ச்சோதி ஈந்தெனை மேனிலைக்‌ கேற்றி விரைந்துடம்பை 
இச்சோதி ஆக்கிஅழியா நலந்தந்த விச்சையையே. 


3871 

வாழிஎன்‌ ஆண்டவன்‌ வாழிஎங்‌ கோன்‌அருள்‌ வாய்மைஎன்றும்‌ 
வாழிஎம்‌ மான்புகழ்‌ வாழிஎன்‌ நாதன்‌ மலர்ப்பதங்கள்‌ 
வாழிமெய்ச்‌ சுத்தசன்‌ மார்க்கப்‌ பெருநெறி மாண்புகொண்டூ 
வாழி இவ்‌ வையமும்‌ வானமும்‌ மற்றவும்‌ வாழியவே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


155 


10 


